


சத தியவசனம்‌ 


வேதாகம வார்த்தையை போதிக்கும்‌ சஞ்சிகை பப தனை பெர்‌ 2014 


கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்குத்‌ தெரீவியும்‌. 
உம்முடைய பாதைகளை எனக்குப்‌ போதித்தருளும்‌. 
உம்முடைய சத்தியத்திலே எனனை நடத்தி, என்னைப்‌ போதிீத்தருளும்‌. 


சங்கீதம்‌ 25:4-5. 


* a+ 





பொருளடக்கம்‌ 


சத்தியவசனம்‌ 


திரான வாழ்க்கைக்கு 
கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு வாழ்வதற்குத்‌ 
தேவனுடைய வசனம்‌ ஏத்துணை இன்றியமையாதது! 





பழையதில்‌ புதியது மறைந்துள்ளது. 


பழைய ஏற்பாடா, புதிய ஏநபாடா J ௮ 
0 oe D சி 
புதியதில்‌ பழையது மலர்ந்துள்ளது. fi 





௦7 


உனது ராஜா பார்‌? 
இயேசு பூமிக்கு வந்தபோது, 
அவர்‌ உலகத்தை இரட்சிக்கவே வந்தார்‌. 





கீடீஸ்துவீள்‌ நீயாயாசனம்‌ 
இரட்சிப்பும்‌ வெகுமதியும்‌ ஒன்றல்ல என்பதை 
நாம்‌ நினைவீற்கொள்ள வேண்டியது அவசியம்‌. [ 





தாலந்துகளீஸ்‌ உவறை 


முழு பெலத்தோடும்‌ தாலந்தை பயன்படுத்துவோம்‌. 





தேவனுடைர வீடு 
கிறிஸ்துவின்‌ இரத்தத்தாலே கழுவப்பட்டு 
மீட்கப்பட்ட மக்கள்‌ கூட்டம்தான்‌ சபை! 





தகுதீக்கு மீறிப்‌ ஆசை 
எல்லாவற்றையும்‌ அநுபவிக்க ஏனக்கு அதிகாரமுண்டு. 
ஆகிலும்‌ எல்லாம்‌ தகுதியாயிராது. 





ஏஜமானாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக தைரியத்தோடும்‌ 





ve gf DALK re 
(டட. 


88௭16௨௦ சத்தியவசனம்‌ 





வேதாகம வார்த்தையைப்‌ போதிக்கும்‌ சஞ்சிகை 


சத்தியவசனம்‌ 


நிர்வாக இயக்குநர்‌ 
மயூக பெரேரா 


தொகுப்பு, 
சஞ்சிகை ஆசிரியர்‌ 
வஷனி ஏனர்ஸ்ட்‌ 


வடிவமைப்பு 


கிரேஸ்‌ ஜெனிட்டா 


முகாமையாளர்‌ 
ரவிசங்கர்‌ சண்முகம்‌ 


நிதி/நிர்வாகம்‌ 
சுபாஷ்‌ சுந்தரலிங்கம்‌ 


சத்தியவசனம்‌ சஞ்சிகை 
இருமாதத்திற்கு ஒரு தடவை 
(வருடத்திற்கு 6 இதழ்கள்‌) 
வெளிவருகின்றது. 


இலங்கை தபால்‌ திணைக்களத்தில்‌ 
QD/133/News/2014. 
பதிவுசெய்யப்பட்டூள்ளது. 


சகல தொடர்புகளுக்கும்‌: 


சத்தியவசனம்‌ 
120A, Dharmapala Mawatha, 
Colombo 7, Sri Lanka. 


மின்னஞ்சல்‌: 
sathiyavasanam@backtothebible.Ik 
earnest@backtothebible.Ilk 


இணையத்தளம்‌: 
http://www.backtothebible.lk/contact-us 


தொலைபேசி: 
(94)11 - 4691500 





“இடையூறு செய்யாதீர்‌!” என்ற 


அறிவிப்பு வாசகத்தை கதவில்‌ 
தொங்கவிட்டிருந்தேன்‌. இது 
மக்களை இடைநிறுத்தும்நோக்குடன்‌ 
செய்யப்பட்ட ஒன்றாக இருந்தபோதி 
லும்‌, இதன்மூலம்‌, நான செய்யும்‌ 
வேலையை பிறர்வந்து இடையூறு 
செய்வதைத்‌ தவிர்க்கும்‌ நோக்குடன்‌ 
இவவாறு செய்யப்பட்டது. இதற்கு 
பதிலாக, எனது செயலாளரைச்‌ 
சந்திக்கும்படியான ஒரு மாற்று 
ஒழுங்கை ஏற்பாடூ செய்திருந்தேன்‌. 


தலைமைத்துவ குருவானவர்களும்‌ 
ஏனைய ஆலோசகர்களும்‌ எனது 
இந்த செயற்பாட்டின்‌ அணுகுமுறை 
களை ஏற்றுக்கொள்வதுமட்டுமன்றி, 
அதை அங்கீகரிப்பார்கள்‌ என்பதை 
நான்‌ அறிவேன்‌. எனக்கோ வேலை 
இருந்தது. அதனால்‌, என்‌ அறைக்‌ 
குள்‌ நுழைந்து, யாராவது என்னை 
இடையூறு செய்ய இடங்கொடூக்க 
இயலாத நிலையில்‌ நானிருந்தேன்‌. 
என்‌ உடன்‌ அலுவலக ஊழியர்கள்‌ 
இதனை ஏற்றுக்கொண்டார்கள்‌ என 
நம்புகின்றேன்‌. ஏனெனில்‌, உடன்‌ 
ஊழியர்கள்‌ இதை எதிர்த்தோ, 
கோபப்படவோ இல்லை என்பதிலி 
ருந்து அவர்களும்‌ இதற்கு 
இணங்கினர்‌ என்றே நம்புகின்றேன்‌. 
அதனால, எனக்குள்‌ குற்றஉணர்வு 
இருக்கவில்லை. 


அந்த வாசகம்‌, ஒருநாளுக்கான 
அறிவிப்பாகும்‌. எனினும்‌, அது ஒரு 
சில வாரங்களாக அங்கே தொங்க 
விடப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்‌ 
பானது, ஒரு குறிப்பிட்ட காரியத்தை 
செய்து முடிக்கும்வரையிலான 
வேண்டுகோளாக அமையாமல்‌ 
போய்விட்டதா? தற்போது இந்த 
மனப்பான்மை, வாழ்க்கைமுறையில்‌ 
ஒரு அங்கமாக மாறும்‌ சாத்தியம்‌ 
உண்டல்லவா? அவ்வாறாக நான்‌ 
அதைக்காண முற்படவில்லை. 
அதைக்குறித்து எந்தவொரு குற்ற 
மனப்பான்மையும்‌ எனக்கு இருக்க 





வில்லை. கடந்த சில நாட்களுக்கு 
முன்புவரை... நான்‌ செய்த செயல்‌ 
நதியானது என நியாயப்படுத்திக்‌ 
கொண்டேன்‌. 


“கிறிஸ்துவைப்‌ பின்பற்றுகிறவர்கள்‌ 
சுயத்தால்‌ ஆட்கொள்ளப்பட்டு, 
சுயநலவாதியாக இராமல்‌ வாழவே 
அழைக்கப்பட்டவர்கள்‌' என்பதைக்‌ 
குறித்து நான்‌ உபதேசித்தேன்‌, 
பிரசங்கமும்‌ செய்தேன்‌. “அவனவன்‌ 
தனக்கானவைகளையல்ல, பிறருக்‌ 
கானவைகளையும்‌ நோக்குவானாக” 
என பவுல்‌ பிலிப்பியர்‌ 1:4 ல்‌ 
வேண்டிக்கொள்வதை நான்‌ கவனித்‌ 
தேன்‌. எம்‌ சொந்த விருப்புகளுக்கு 
அதிக முக்கியத்துவம்‌ கொடுக்கும்‌ 
போது, அது பிறரின்‌ தேவைகளைக்‌ 
காணவிடாமல்‌ எமது கண்களை 
மறைக்கின்றது என்பதைக்‌ 
குறித்தும்‌ நான்‌ பிரசங்கித்தேன்‌. 


இது இயேசு வாழ்ந்த வாழ்க்கை 
முறைக்கு எத்தனை முரணானது! 
அவரும்‌ பலவித வேலைப்பளு 
நிறைந்த மனிதராக இருந்தார்‌. 
முக்கியமான நபராகவும்‌ இருந்தார்‌. 
நிறைவேற்றி முடிக்கவேண்டிய 
முக்கியமான பணி திட்டம்‌ அவரிடம்‌ 
இருந்தது. திரளான கூட்டத்தினர்‌ 
அவரது கவனத்தை ஈர்த்தனர்‌. 
திரளான மக்கள்‌ அவரிடம்‌ வரும்‌ 
போது, அவர்களது தனிப்பட்ட 
தேவைகளையும்‌ சந்திப்பதற்கு 
எப்பொழுதும்‌ அவர்‌ அவதானம்‌ 
செலுத்தினார்‌. அதாவது, வெறுக்கப்‌ 
பட்ட மக்கள்‌, உதவியற்றவர்கள்‌, 
புறக்கணிக்கப்பட்டவர்கள்‌, முக்கிய 
மற்றவர்களாக கருதப்படுபவர்களின்‌ 
தேவையை சந்தித்தார்‌. 


குருடனான பிச்சைக்காரன்‌, 
குஷ்டரோகி, அவரது வஸ்திரத்தின்‌ 
ஓரத்தை தொட்ட ஸ்திரீ, தேவாலய 
வாசலில்‌ இருந்த முடவன்‌, 
கிணற்றடியில்‌ நின்ற பெண்மணி, 
சகேயு போன்றவர்கள்‌... 





மேலோட்டமாக அவதானிப்பதற்கு 
அப்பால்‌, அவர்களின்‌ ஆழமான, 
உணமையான தேவை இன்னதென் 
பதை அவர்‌ அவதானித்தார்‌. அவர்‌ 
தேவனாக இருந்தபடியினால்‌ அல்ல, 
மாறாக, அவர்‌ கரிசனையுள்ளவராக 
இருந்தமையினாலேயே அப்படிச்‌ 
செய்தார்‌. 


இந்தக்‌ காரியங்களை போதித்து, 
நானே என்‌ செய்திக்கு செவி 
கொடூத்தவேளையில்‌, நான்‌ கடிந்து 
கொள்ளப்பட்டவனாக உணர்ந்தேன்‌. 
நான்‌ எவர்களுக்கான பணியில்‌ 
மும்முரமாக ஈடுபட்டிருக்கும்‌ 
அதேவேளையில்‌, அதே 
நபர்களுக்கே நேரம்‌ செலவழிக்க 
இயலாமலிருந்தேன்‌. 

நான்‌ இன்னும்‌, என்னைச்‌ சுற்றி 
தேவைகளுடன்‌ இருப்பவர்களின்‌, 
தேவைகளை அவதானித்து, 
அதற்குச்‌ செவிகொடுக்கும்‌ 
மனப்பான்மை இலலாதவனாக 
இருந்திருக்கிறேன்‌. 


உங்களுக்கு எப்படி? 


கிறிஸ்துவுக்குள்‌, 
gir 


Mayukha 





பிற்குறிப்பு: பல வருடங்களுக்கு 
முன்னர்‌, எனது மேசையில்‌ நான்‌ 
வைத்திருந்த ஒரு வாசகத்தை 
மறுபடியும்‌ நான பயன்படுத்தலாம்‌ 
என நினைக்கிறேன்‌. “இந்த 
இடையூறுகளதான எனது வேலை 


என்பதை நான்‌ உணர்ந்துகொள்‌ 


ளும்மட்டும்‌, எனது வேலைக்கு 
இடையூறு வரும்போது நான 
எரிச்சலடைந்தேன்‌!” (யாரோ) 








தியான வாழ்க்கைக்குத்‌ தேவையான 
வேத வசனங்கள்‌ 


சங்கீதம்‌ 139: 23,24 
சங்கீதங்களை அறிந்திருக்கும்‌ 
யாவரும்‌ சங்கீதம்‌ 139:23,24 
ஆகிய சத்தியவசனங்களை நன்கு 
அறிந்திருப்பர்‌. “தேவனே என்னை 
ஆராய்ந்து என்‌ இருதயத்தை 
அறிந்துகொள்ளும்‌. என்னைச்‌ 
சோதித்து, என்‌ சிந்தனைகளை 
அறிந்து கொள்ளும்‌. வேதனை 
உண்டாக்கும்‌ வழி என்னிடத்தில்‌ 
உண்டோ என்று பார்த்து நித்திய 
வழியிலே என்னை நடத்தும்‌” 
என்று கூறப்பட்டூள்ளது. 


இதனை வேறொரு மொழிபெயர்ப்‌ 
பில்‌ “கர்த்தாவே உமது விருப்பப்‌ 
படியே நீர்‌ என்னைச்‌ சோதித்துப்‌ 
பாரும்‌. நரே என்‌ இருதயத்தைப்‌ 
படித்துப்‌ பாரும்‌. என்னை ஆய்வு 
செய்து நிம்மதியற்ற என்‌ 
எண்ணங்களைப்‌ பரீட்சித்தருளும்‌. 
எனது இருதய மானது தவறான 
பாதையை நோக்கி இருக்கிறதா 
என்பதை நீரே கண்டுபிடித்து, 
ஆதியிலுள்ள நேர்‌ பாதையிலே 
என்னை நடத்தியருளும்‌” என்று 
குறிப்பிடப்பட்டூள்ளது. 


04 சத்தியவசனம்‌ | 2014 ஆகஸ்ட்‌ - செப்டம்பர்‌ 


ஆம்‌, நிச்சயமாகவே, நாம்‌ 
ஜெபிக்கும்‌ போதெல்லாம்‌ இவ்வித 
மனப்பாங்குடன்‌ துவங்குவது 
நல்லது. நாமே நமது மனத்தை 
யும்‌ அதன்‌ சிந்தனைகளையும்‌ 
அறிய முடியாத நிலையில்‌ 
இருப்பதினால்‌, கர்த்தர்‌ தாமே 
நமது இருதயங்களைச்‌ சோதித்து 
அறியுமாறு விண்ணப்பிக்க 
வேண்டும்‌. தேவனே நம்மை 
அறியவும்‌, ஆராயவும்‌, சோதிக்க 
வும்‌ நம்மிடமுள்ள பொல்லாத 
வழிகளைக்‌ கண்டுபிடிக்கவும்‌ 
விருப்பம்‌ தெரிவிக்கிறோம்‌. 


ஏனெனில்‌, நாம்‌ தவறான பாதை 
யில்‌ செல்லும்போது, அதைத்‌ 
தடுத்து நிறுத்தும்‌ சக்தி 
கர்த்தருக்கு மாத்திரமே உண்டு; 
ஆகையால்‌ அவரது ஒத்தாசை 
நமக்கு வேணடும்‌. 


மேலும்‌, நமது எண்ணம்‌, செயல, 
விருப்பம்‌ யாவும்‌ கர்த்தராலே 
வழிநடத்தப்படவேண்டும்‌. இதுவே 
சங்கீதக்காரனின்‌ மன்றாட்டாகும்‌. 
கர்த்தர்‌ ஆதிமுதல்‌ நிர்ணயித்த 


சரியான வழியிலே நம்மை 


நடத்தும்படிக்கு நமது ஜெபம்‌ 
இவ்வாறு அமையவேண்டும்‌. 


சங்கீதம்‌ 119: 176 

119-ம்‌ சங்கீதத்தின்‌ இறுதி 
வசனத்தில்‌ “காணாமற்போன 
ஆட்டைப்போல வழி தப்பினேன்‌. 
உமது அடியேனைத்‌ தேடூவீராக. 
உமது கற்பனைகளை நான்‌ 
மறவேன்‌” என்ற பதங்களை 
வாசிக்கும்போது, அவை எனது 
ஆத்துமாவுக்குப்‌ பெலனாகவும்‌, 
ஆறுதலாகவும்‌ இருக்கின்றன. 


இவ்வசனம்‌ என்னுடன்‌ பேசின 
விதமாவது, “கர்த்தாவே எப்படியோ 
நான்‌ வழி தவறிச்சென்றுவிட்டேன்‌. 
நான்‌ எங்கே இருக்கிறேன்‌ என்பது 
எனக்குத்‌ தெரியாது. ஆனால்‌ 
நான்‌ எங்கே இருக்கிறேன்‌ 
என்பதை நீர்‌ அறிவீர்‌. என்னை 
நர்‌ கவனித்துக்கொண்டேயிருக்கி 
றீர்‌. உமது கண்கள்‌ என்னை 
நோக்கி இருக்கின்றன. இப்போதும்‌ 
கர்த்தாவே நான இருக்கும்‌ 
இடத்தை நீர்‌ அறிந்திருப்பதினால்‌ 
நீரே என்னைத்‌ தூக்கியெடுத்து 
நான்‌ இருக்கவேண்டிய இடத்தில்‌ 
என்னை வைத்தருளும்‌. உமது 
பிரமாணங்களையும்‌, கற்பனை 
களையும்‌ மறப்பது எனக்குப்‌ 
பிரியமில்லை” என்று நான்‌ 
சொல்லும்வணணம்‌ எனனைப்‌ 
பக்குவப்படுத்தியது. ஆம்‌! 
நங்களும்‌ உங்களை அவர்‌ 
முன்பதாக அர்ப்பணித்து அவரது 
கரங்களில்‌ பூரணமாக 
ஓப்புவிக்கும்போது அவர்‌ 
உங்களை வழிநடத்துவார்‌. 


யாக்க 4:7-10 

நாம்‌ தேவ சமூகத்தில்‌ வரும்‌ 
போது, எந்தவிதமான உள்ளக்‌ 
கிடக்கையுடன்‌ வருதல்‌ அவசியம்‌ 
என்பதை அறிவுறுத்தும்‌ அடிப்படை 
போதனைகள்‌ சிலவற்றை 


யாக்கோபு தம்‌ நிருபத்தில்‌ 

தருகின்றார்‌. அகந்தை, பெருமை, 
சுயநோக்கு ஆகியவற்றுடன்‌ நாம்‌ 
தேவனண்டை கிட்டிசேர முடியாது. 


“ஆதலால்‌ தேவனுக்கு முன்பாக 
தாழ்மைப்படூங்கள்‌. நீங்கள்‌ 
பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்போது 
அவன்‌ உங்களை விட்டு ஓடிப்‌ 
போவதைக்‌ காண்பீர்கள்‌. நங்கள்‌ 
தேவனுக்கருகில்‌ வருவீர்களென்‌ 
றால்‌, அவரும்‌ உங்களுக்கருகில்‌ 
வந்திடுவார்‌. நங்கள்‌ பாவம்‌ 
செய்துவிட்டீர்கள்‌ என்பதை 
உணர்ந்து, அறிக்கைசெய்து, 
உங்கள்‌ கரங்களை மீண்டும்‌ 
சுத்திகரித்துக்‌ கொள்ளுங்கள்‌. 
துரோகம்செய்து, உணமையற்ற 
வர்களாய்‌ இருந்தீர்கள்‌ என்பதை 
யும்‌ உணர்வுடன்‌ அறிக்கை 
செய்து, மறுபடியும்‌ உங்கள்‌ 
இருதயங்களை உணமையுள்ள 
தாக்குங்கள்‌. இவ்வாறு மெய்‌ 
மனஸதாபத்துடன்‌, உங்கள்‌ 
பாவங்களுக்காக துக்கித்து, 
கண்ணீர்‌ வடித்து அழுகையுடனும்‌, 
புலம்பலுடனும்‌ தேவ சமூகத்தில்‌ 
வரவேண்டும்‌. உங்கள்‌ நகைப்பு 
துக்கிப்பாகவும்‌, சிரிப்பு சோகமாக 
வும்‌, விருப்பு வெறுப்பாகவும்‌, 
மகிழ்ச்சி மனக்கசப்பாகவும்‌ 
மாறவேண்டும்‌. உங்களுடைய 
பார்வையில்‌ மிகவும்‌ மதிப்பற்றவர்‌ 
களாக, சிறியவர்களாக, உணரும்‌ 
போது மாத்திரமே, தேவன்‌ 
உங்களை மீண்டும்‌ நிலை 
நாட்டுவார்‌”” என்பதாக பிலிப்ஸ்‌ 
என்ற தேவமனிதர்‌ கூறுகின்றார்‌. 
இதற்கு மேல்‌ விளக்கம்‌ 
வேண்டுமா? 


ட சங்கீதம்‌ 32:8-10 
தேவனோடு நாம்‌ நடப்பதற்கு 
அவர்‌ ஆவலுள்ளவராய்‌ இருக்கி 
றார்‌. எனவேதான்‌ அநேக 
திருமறை வாக்கியங்கள்‌ மூலம்‌ 
அதற்கான வழிமுறைகளையும்‌ 
உரைத்திருக்கிறார்‌. “நான்‌ 


உனக்குப்‌ போதித்து, நீ நடக்க 
வேண்டிய வழியை உனக்குக்‌ 
காட்டுவேன்‌. உன்மேல்‌ என்‌ 
கண்ணை வைத்து, உனக்கு 
ஆலோசனை சொல்லுவேன்‌. 
வாரினாலும்‌ கடிவாளத்தினாலும்‌ 
வாய்‌ கட்டப்பட்டால்‌ ஒழிய உன்‌ 
கிட்டிச்‌ சேராத புத்தியில்லாக்‌ 
குதிரைப்‌ போலவும்‌, கோவேறு 
கழுதையைப்‌ போலவும்‌ 
இருக்கவேண்டாம்‌.” 


அறிவில்‌ குறைந்த பிராணிகளான 
குதிரையையும்‌, கோவேறு 
கழுதையையும்‌ கட்டுப்படுத்த 
பலவந்தத்தைப்‌ பிரயோகிக்க 
வேண்டும்‌. ஆனால்‌, நாம்‌ கட்டுப்‌ 
பாட்டுடன்‌ தேவனுடன்‌ வழிநடத்த 
வேண்டுமாயின்‌, அவரது வசனங்‌ 
களை ஏற்று நம்மை அவருக்கு 
ஓப்புக்கொடுத்தல்‌ வேணடும்‌. 
“துன்மார்க்கருக்கு அநேக 
வேதனைகள்‌ உண்டு, கர்த்தரை 
நம்பி இருக்கிறவனையோ கிருபை 
சூழ்ந்துகொள்ளும்‌” என்பதாக 
அடுத்த வாக்கியம்‌ எச்சரிப்பும்‌ 
ஆறுதலும்‌ அளிப்பதாக உள்ளது. 


லூக்கா 9: 23,24 

பயனுள்ள மெய்யான தியான 
வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான 
விஷயங்கள்‌ அடங்கிய 
மற்றுமொரு பகுதியை லூக்கா 


9:23,24 ல்‌ காணலாம்‌. “பின்பு 
அவர்‌ எல்லாரையும்‌ நோக்கி, 
ஒருவன்‌ என்‌ பின்னே வர 
விரும்பினால்‌ தன்னைத்தானே 
வெறுத்து, தன்‌ சிலுவையை 
எடுத்துக்‌ கொணடு என்னைப்‌ 
பின்பற்றக்கடவன்‌, தன்‌ ஜீவனை 
இரட்சிக்க விரும்புகிறவன்‌ அதை 
இழந்துபோவான்‌. என்‌ நிமித்த 
மாகத்‌ தன்‌ ஜீவனை இழந்து 
போகிறவன்‌ அதை இரட்சித்துக்‌ 
கொள்ளுவான்‌.” 


இங்கு நான்கு காரியங்கள்‌ நமது 
கவனத்திற்கு கொண்டு வரப்படு 
கின்றன. முதலாவதாக, 'ஒருவன்‌ 
என்‌ பின்னே வர விரும்பினால்‌' 
என்ற சொற்றொடரில்‌ கிறிஸ்து 
வின்‌ பின்னால்‌ செல்ல உறுதி 
யான தீர்மானம்‌ வேண்டும்‌ 
என்பதை அறிகிறோம்‌. நான்‌ 
திடசித்தத்துடனும்‌ முழுமனதுடனும்‌ 
கர்த்தரைப்‌ பின்பற்ற தீர்மானம்‌ 
எடூக்காவிட்டால்‌, நாம்‌ கிறிஸ்தவ 
வாழ்க்கையில்‌ முன்னேறி சிறந்த 
கிறிஸ்தவர்களாக வாழமுடியாது. 


நம்மை முற்றிலும்‌ அர்ப்பணித்து 
அவருடைய வசனங்களைக்‌ கைக்‌ 
கொள்ளுதல்‌ வேணடும்‌. நாம்‌ 
கர்த்தரிடம்‌ கேட்டுக்கொண்டால்‌, 
இவ்விதமான தீர்மானங்களை 
நமக்குத்‌ தருவார்‌; அதாவது 


இங்கு தரப்பட்டுள்ள திருமறைப்‌ பகுதிகளும்‌, 
அவற்றிலிருந்து பெறப்பட்டூுள்ள சத்தியங்களும்‌ நமது 
அன்றாட வாழ்வில்‌ கர்த்தரோடூ ஐக்கியப்பட்டு 


வாழ்வதற்குத்‌ தேவனுடைய வசனம்‌ எத்துணை 
இன்றியமையாதது என்பதை அறிவுறுத்துகின்றன! 





சத்தியவசனம்‌ | ஆகஸ்ட்‌ - செப்டம்பர்‌ ௦5 


ட்‌ 
ட 
்‌ 
ட 
00 
்‌ 
டு, 
2 
ப்ட்‌ 
ட 
= 
3 
்‌ 
டு, 
29 
“௫. 
9 
“௫ 
ட 
ட 
ழ்‌? 
1 
= 
ட 
= 
3 
ஜி, 





இணக்கமுள்ள இருதயங்களைத்‌ 
தருவார்‌. 


வேதத்தில்‌ ஒருவன்‌ தன்னைத்‌ 
தானே வெறுத்துவிட வேண்டும்‌ 
எனக்‌ குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, 
ஒருவன்‌ தன்‌ சுய வாழ்க்கையை 
அல்லது சுய விருப்பங்களை 
வெறுத்துவிட வேண்டும்‌. முழுவது 
மாக தன்னை வெறுத்துவிட, 
மறந்துவிட, இழந்துவிடவேண்டும்‌. 
இது பொருட்களை வெறுப்பது 
அலலது உலகத்தைத்‌ துறந்து 
விடுவதாகாது. அதாவது, மாம்ச 
இச்சைக்கு ஏதுவான சகல 
காரியங்களையும்‌ வெறுத்துவிட 
வேண்டும்‌ என்ற கருத்தை 
வலியுறுத்துகின்றது. 


நம்மிலிருக்கும்‌ மாம்ச சிந்தையை 
இழக்கும்போது அல்லது பழைய 
சுபாவத்தை சாகடிக்கும்போது, 
பொருட்கள்‌ மீதுள்ள பற்று 
தானாகவே நம்மைவிட்டு அகன்று 
விடும்‌. அப்பொழுது நம்முடைய 
பழைய மனுஷனைப்‌ பார்த்து 
(அலலது சுய வாழ்க்கையை 
நோக்கி) “என்‌ மீது ஆதிக்கம்‌ 
செலுத்த உனக்கு உரிமை 
இலலை. நான கர்த்தருக்குச்‌ 
சொந்தம்‌; ஆகையால்‌ என்‌ 
முழுமையும்‌ அவருக்கே; கர்த்தர்‌ 
ஒருவருக்கே என்மீது அதிகாரம்‌ 


உண்டு” என்று கூறலாம்‌. 


மூன்றாவதாக, கலாத்தியர்‌ 2:20 
ன அனுபவத்துடன்‌ வாழத்‌ 
தீர்மானிக்க வேண்டும்‌. “நான்‌ 
கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில்‌ 
அறையப்பட்டேன்‌'' என்பது நமது 
ஜவியத்திலும்‌ நிறைவேற 
வேண்டும்‌. நாம்‌ சிலுவையில்‌ 
அறையப்பட்டுவிட்டோம்‌, அதனால்‌ 
சுபாவத்திற்கு நம்மிடம்‌ உரிமை 
கிடையாது. கிறிஸ்து நமக்குள்‌ 
வாழ்வதினால்‌, பழைய சுபாவம்‌ 
நம்மை இனிக்‌ கட்டுப்படுத்த 
முடியாது. 


லூக்கா சுவிசேஷத்தில்‌ கூறப்பட்‌ 
டூள்ள மெய்யான சீஷத்துவம்‌ 
நமது வாழ்க்கையில்‌ உண்மை 
யாக விளங்கவேண்டும்‌. அப்போது 
தான்‌ மற்றவர்களுடன்‌ நமக்குள்ள 
ஐக்கியம்‌ சரியான நிலைக்குள்ளா 
கிறது. அதாவது, நமது தாய்‌ 
தந்தையரையும்‌, மனைவி 
மக்களையும்‌ விடத்‌ தேவனே 
நமது வாழ்க்கையில்‌ முதலிடம்‌ 
பெறுவார்‌ என்பதில்‌ ஐயமில்லை. 
தேவனுக்கே முதலிடம்‌ 
அளிக்கப்படல்‌ வேண்டும்‌. 


இறுதியாக நாம்‌ தேவனின்‌ 
சித்தத்தை நன்கு அறிந்திருத்தல்‌ 
வேண்டும்‌. ரோமர்‌ 12:1,2 ல்‌ 


நம்முடைய சரீரங்களை கர்த்தரு 
டைய சந்நிதியில்‌ அவருக்குப்‌ 
பிரியமான ஜீவ பலியாக படைத்‌ 
தாலன்றி கர்த்தரின்‌ சித்தத்தை 
நாம்‌ உணர்ந்துகொள்ள முடியாது 
எனக்‌ கூறப்பட்டுள்ளது. 


கர்த்தரின்‌ இரத்தத்தினால்‌ நமது 
சரீரங்களை சுத்தமாகவும்‌ கர்த்த 
ரால்‌ அங்கீகரிக்கப்படத்தக்கதாக 
வும்‌ அதேநேரத்தில்‌ ஜீவபலியாக 
வும்‌ கர்த்தருக்கு அர்ப்பணிக்கி 
றோம்‌. இந்த நிலையை நாம்‌ 
அடைந்தபின்‌ நாம்‌ இவ்வுலகிற்கு 
சொந்தமானவர்களல்ல, உலகிற்கு 
இசைவாக நாம்‌ வாழ மாட்டோம்‌. 


எம்மிடையே ஏற்படும்‌ மனமாற்றத்‌ 
தால்‌ நமது வாழ்க்கை மாற்றம்‌ 
அடைகிறது. பின்பு கர்த்தரின்‌ 
நன்மையும்‌ பிரியமும்‌ பூரணமான 
சித்தமும்‌ இன்னதென்று நம்மால்‌ 
அறிந்துகொள்ள முடிகிறது. உலக 
பந்தங்களை முற்றிலுமாய்‌ 
வெறுத்து, நம்மை மனப்பூர்வமாக 
அர்ப்பணிக்காவிட்டால்‌, 
கர்த்தருடைய சித்தத்தை நாம்‌ 
அறிந்துகொள்ள முடியாது. நாம்‌ 
அவரது மகிமையை மட்டும்‌ 
நாடும்போது, அவரது சித்தம்‌ 
இன்னதென்றும்‌, அதனை எவ்வாறு 
நிறைவேற்றுதல்‌ வேண்டும்‌ 
என்றும்‌ அறிந்துகொள்கிறோம்‌. 


பிறனை இரகசியமாய்‌ அவதூறு பண்ணுகிறவனைச்‌ சங்கரீப்பேன்‌ 


சங்கீதம்‌ 101:5 





பிறரைக்‌ குறித்து ஏதேனும்‌ பேசுவதற்கு முன்‌ நம்மை நாமே கீழ்கனட கேள்விகளைக்‌ கேட்பது நலம்‌. 


1.நான்‌ பேசப்போகும்‌ காரியம்‌ உண்மைதானா? 


2.அதைச்‌ சொல்லவேண்டிய அவசியம்‌ உண்டா? 


3.அதைச்‌ சொல்லுவதினால்‌ ஏதாகிலும்‌ பயன்‌ உண்டா? 


4.அதைச்‌ சொல்லுகிறதினால்‌ யாருக்காகிலும்‌ தீமையுண்டா? 


5.அது கர்த்தரை மகிமைப்படுத்துமா? 


6.அது என்னுடைய வேலையா? 


௦6 சத்தியவசனம்‌ | 2014 ஆகஸ்ட்‌ - செப்டம்பர்‌ 





சிந்திய்ரீர்‌! நலமானதைய்‌ ரேசுவீர்‌! 





மிறிஹங்தவர்களுக்கு புழை ஏற்பாடா 


ல ஏற்பாடா எது முக்கியம்‌? 


இரு ஏற்பாடுகளும்‌ தேவனது இரு 
உதடூகளாம்‌. பழையதில்‌ புதியது 
மறைந்துள்ளது. புதியதில்‌ பழை 
யது மலர்ந்துள்ளது. ஒன்றில்லாது 
அடுத்ததைப்‌ புரிந்துக்கொள்ள 
முடியாது. ஆனால்‌ இரு ஏற்பாடுக 
ளுக்கும்‌ இடையேயுள்ள வேறுபாட்‌ 
டைப்‌ புரிந்துகொள்ளல்‌ அவசியம்‌. 


பழையது நிழல்‌; புதியதோ 
பொருள்‌ (எபிரெயர்‌ 10:1). 
பழையது எழுத்து; புதியதோ 
ஆவிக்குரியது (2கொரிந்தியர்‌ 3:6; 
ரோம.7:6) பழையதில்‌ பிரமாணமா 
னது கற்பலகைகளில்‌ எழுதப்‌ 
பட்டது; அதை இப்பொழுதோ 
தேவன்‌ நமது சதையான இருத 
யங்களில்‌ எழுதுகிறார்‌ (எரேமியா 
31:31-33; எபிரெயர்‌ 8:8-10; 
2கொரிந்தியர்‌ 3:3). 


பிரமாணத்திலுள்ள சடங்குகளுக் 
கடூத்த காரியங்கள்‌ புதிய 
ஏற்பாட்டில்‌ ஆவிக்குரிய அர்த்தம்‌ 
பெறுகின்றன. உதாரணமாக, 
இங்கும்‌ நித்தியத்திலும்‌ கிறிஸ்து 
தம்‌ மக்களுக்குத்‌ தரும்‌ 
இளைப்பாறுதலை ஓய்வுநாள்‌ 
குறிப்பிடுகிறது (மத்தேயு 11:28; 


எபிரெயர்‌ 4:4-10). “விலக்கப்பட்ட” 
ஆகாரத்தை தேவன்‌ பேதுருவுக்கு 
புசிக்கச்சொன்னது, தாம்‌ புறவினத்‌ 
தாரையும்‌ பரிசுத்தப்படுத்த முடியும்‌ 
என்பதற்கு அடையாளமாயுளளது 
(அப்போஸ்தலர்‌ 10:10-16, 44,459. 


பழைய ஏற்பாட்டு ஆலயம்‌ 
புதியதில்‌, தேவ மக்களையும்‌ 
அவர்கள்‌ உடல்களையும்‌ 
குறிக்கும்‌. புதிய உடன்படிக்கை 
“மேலான” உடன்படிக்கையாகும்‌. 
(எபிரெயர்‌ 7:22;8:6). 


நாம்‌ இன்று பிரமாணத்திற்கல்ல, 
கிருபைக்குக்‌ கீழிருக்கிறோம்‌. 
அதற்காகத்‌ தேவனைத்‌ துதிப்போ 
மாக (ரோமர்‌ 6:14) “..அடிமைத்‌ 
தனத்தின்‌ நுகத்துக்குட்படாமல்‌ 
சுயாதீன நிலையில்‌” நிலை 
கொண்டிருப்போம்‌. (கலாத்தியர்‌ 
5:1). பிரமாணத்தினால்‌ நீதிமான்‌ 
களாக்கப்பட விரும்புகிறவர்கள்‌ 
ஏற்கனவே கிருபையிலிருந்து 
விழுந்துவிட்டனர்‌ (கலாத்தியர்‌ 5:4). 


பிரமாணமும்‌ கிருபையும்‌ 
இணைந்து இருக்கமுடியாது. 
இஸ்மவேலும்‌ ஈசாக்கும்‌ சேர்ந்து 


ஆர்‌ ஸ்டால்‌! 


குடியிருக்க முடியாது. பழையத்‌ 
துணியைப்‌ புதியதோடு சேர்த்துத்‌ 
தைக்கக்கூடாது. 


புது ரசத்தைப்‌ பழந்துருத்திகளில்‌ 
வைக்க முடியாது. இப்படிச்‌ 
சொல்வதால்‌ இன்று நமக்குப்‌ 
பழைய ஏற்பாடு தேவையில்லை 
என்பது பொருளல்ல. 


பழைய ஏற்பாட்டில்‌ பிரமாணம்‌ 
தவிர்த்து, தீர்க்கதரிசனம்‌, 
சரித்திரம்‌, ஞானவசனம்‌ ஆகிய 
“இவைகளெல்லாம்‌ உலகத்தின்‌ 
முடிவு காலத்திலுள்ள நமக்கு 
எச்சரிப்புண்டாகும்படி 
எழுதப்பட்டிருக்கின்றன” 
(1கொரிந்தியர்‌ 10:11). 


பழைய ஏற்பாட்டிலுள்ள 
யாவற்றையும்‌ கிறிஸ்தவர்கள்‌ 
கவனமாகப்‌ படிக்கவேண்டும்‌; 
ஆனால்‌ அதற்குரிய விளக்கத்‌ 
தைப்‌ புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்‌ 
தில்தான்‌ கொடூக்கவேண்டும்‌. 


எமது தாய்மொழியில்‌ தேவன்‌ 


அருளியுள்ள முழு வேதாகமத்திற்‌ 
காகவும்‌ தேவனைத்‌ துதிப்போம்‌! 


சத்தியவசனம்‌ | ஆகஸ்ட்‌ - செப்டம்பர்‌ 07 


்‌ 
3 
ட 
“லு 
= 
S 
= 
| 
= 
Al 
| 
டு 
ம்‌ 
0. 
1 
(ன 
ல] 
(அ 
௮] 
| 
டு 
்‌ 
2 
௮] 


கீறிஸ்தவர்களுக்கு 









ர்‌ 5 A Ts | 
ரு பதி 


CAAA NNN க 


(AAA ட டர 


டத்ச்ச்கள 7] 


“ந யூதருக்கு ராஜாவா?” 
இக்கேள்வியை பூமியில்‌ 
தனக்குரிய வல்லமையை 
வெளிக்காட்டாது, 
கட்டுண்டு உதவியற்று 
நின்றுக்‌ கொண்டிருந்த 
ஒருவரிடம்‌ பிலாத்து 
கேட்டான்‌. அவன்‌ 
இரக்கமுள்ள தொனியிலா, 
இறுமாப்பான தொனியிலா, 
அல்லது ஆவல்‌ நிறைந்த 
தொனியிலா எப்படிப்பட்ட 
தொனியில்‌ பேசியிருப்பான்‌ 
என்று நாம்‌ சிந்தித்தால்‌ 
வியப்படையலாம்‌. 
எனினும்‌, “நீ யூதருக்கு 
ராஜாவோ?” என 
இயேசுவைக்‌ குறித்து 
இக்கேள்வியைக்‌ கேட்ட 
முதல்‌ மனிதன்‌ 
இவனலல. 


னோ ஒற்றானுவேல்‌ 


நன்ற: Guidelines 


08 சத்தியவசனம்‌ | 2014 ஆகஸ்ட்‌ - செப்டம்பர்‌ 


உளது 
ராஜு 


நார்‌ 


அதிகமாகத்‌ தேடப்பட்ட ராஜா 
1 ஏறத்தாள சுமார்‌ முப்பத்து 

மூன்று வருடங்களுக்குமுனபு, 
யூதருடைய ராஜாவைத்‌ தேடி 
ஞானிகள்‌ பல மைல்கள்‌ 
பிரயாணம்பண்ணினர்‌. அவரைத்‌ 
தேடிக்கொண்டு எருசலேமுக்குச்‌ 
சென்றனர்‌. ராஜாவைப்‌ பார்க்கும்‌ 
எதிர்ப்பார்ப்புடன்‌ அவர்கள்‌ 
அரணமனைக்கும்‌ சென்றனர்‌. 
அங்கே அவர்கள்‌ யூதருடைய 
ராஜாவாக ஏரோதுவை கண்டனர்‌. 
அவனோ செல்வம்‌ பாதுகாப்பு, 
மனஉறுதி என்று சகல வல்லமை 
யுமுடையவனாய்‌ ஆடம்பரத்தால்‌ 
சூழப்பட்டவனாய்‌ இருந்தான்‌. 


தான்‌ பிரசித்தமில்லாதவன்‌ என்று 
ஏரோது அறிந்திருந்தாலும்‌, எப்படி 
தனது அதிகாரத்தைத்‌ தக்க 
வைத்துக்கொள்ளலாம்‌ என்பதை 
அறிந்திருந்தான்‌. அவனுடைய 
ஆட்சியின்‌ சிங்காசனத்தைப்‌ 
பிடுங்கிப்போட முயற்சிசெய்த 
சொந்தக்‌ குடும்ப அங்கத்தினர்‌ 
பலரை அவன்‌ கொன்றுபோட்டான்‌. 
“ஏரோதின்‌ மகனாக இருப்பதை 
விட ஏரோதின்‌ பன்றியாயிருப்பது 
நல்லது' என்ற கூற்று இதிலிருந்து 
வந்தது. ஏனெனில்‌, அவனுடைய 
ஸ்திரமற்ற தன்மையானது அவன்‌ 
தன்‌ சொந்த குமாரர்களையே 
கொல்லுவதற்கு ஏதுவாயிருந்தது. 


தாங்கள்‌ தேடிச்சென்ற “ராஜா” 
இவனில்லை என்று ஞானிகள்‌ 
தெரிந்துகொண்டனர்‌. இறுதியில்‌, 
தாழ்மையின்‌ கோலத்தில்‌ 


மாட்டுக்கொட்டிலில்‌ படூத்தியிருந்த 
ஒரு குழந்தையையே கண்டனர்‌. 
இக்குழந்தை தனது வாழ்வைப்‌ 
பாதுகாக்க ஓடி, அந்நியதேசத்தில்‌ 
ஒரு அகதிபோலானார்‌. அவர்கள்‌ 
ஆச்சரியமடைந்திருப்பார்கள்‌. “நீ 
யூதருக்கு ராஜாவா?” 


இயேசு, தமது குறுகிய கால 
ஊழியத்தினூடாக, அற்புதம்‌, 
ஆச்சரியம்‌, அவநம்பிக்கை, 
கோபம்‌, ஏமாற்றம்‌ என்று தமது 
உறுதியான உணர்வுகளை 
மக்கள்‌ மத்தியில்‌ வெளிப்படுத்தி 
னார்‌. அநேகருக்கு அவர்‌ புரிந்து 
கொள்ளமுடியாத புதிராக 
இருந்தார்‌. அவர்‌ யாரென்று 
மக்கள்‌ ஆச்சரியமடைந்தனர்‌. 
இவர்‌ தச்சுவேலை செய்யும்‌ 
யோசேப்பின்‌ மகனில்லையா? ஒரு 
நல்ல ஆசான்‌; ஒருவேளை ஒரு 
பெரிய தீர்க்கதரிசி, 
எலியாவாகவும்‌ இருக்கலாம்‌ 
என்று நினைத்தனர்‌. ஆனால்‌, 
இவரா யூதருக்கு ராஜா? யூதர்கள்‌ 
ஒரு மேசியாவை எதிர்ப்பார்த்துக்‌ 
கொண்டிருந்தனர்‌. அவர்‌ தாவீதின்‌ 
வம்சத்தைச்‌ சேர்ந்தவராக, 
எதிரிகளைத்‌ தோற்கடித்து 
இஸ்ரவேலின்‌ ஐசுவரியத்தை 
மீட்டெடுக்கின்ற வல்லமைமிக்க 
ராஜாவாக இருப்பார்‌ என்று பலர்‌ 
எதிர்பார்த்திருந்தனர்‌. 


ஆனால்‌, அவரால்‌ துரத்தப்பட்ட 
பிசாசுகளும்‌, பிசாசுகளைத்‌ துரத்தி 
அவர்‌ சுகப்படுத்திய மனிதரும்‌, 
அவர்‌ கடவுளால்‌ அபிஷேகம்‌ 
பணணப்பட்டவா என்று அவரை 
அடையாளங்‌ கண்டபோதெல்லாம்‌, 
அந்த இரகசியம்‌ வெளியாக்கப்‌ 
படப்போகிறது என்று தெரிந்து 
கொண்டு அவர்‌ அவர்களின்‌ 
வாயை அடைத்துப்போட்டார்‌. “நீர்‌ 


அபிஷேகம்பண்ணப்பட்ட கிறிஸ்து, 
யூதருக்கு ராஜா' என்று பேதுரு 
அறிக்கையிட்டபோது, அமைதியா 
யிருக்கும்படி இயேசு அவனைப்‌ 
பணித்தார்‌. 


இயேசுவின்‌ பெயர்‌ மிகவும்‌ 
பிரசித்தமானபோது, ஜனக்கூட்டம்‌ 
இடத்திற்கு இடம்‌ மாறி அவரைப்‌ 
பின்தொடர்ந்து, பலவந்தமாக 
அவரை ராஜாவாக்க முயற்சித்த 
னர்‌. அப்பொழுதெலலாம்‌ அவர்‌ 
தம்மை ஜனக்கூட்டத்தைவிட்டு 
ஒதுங்கினார்‌. வேறுகாரியங்களைப்‌ 
போதித்தார்‌. அதனால்‌ ஜனங்கள்‌ 
அவரை விட்டுத்‌ திரும்பிவிட்டார்கள்‌. 
உண்மையில்‌ அவர்‌ மேசியாவாக 
இருந்ததால்‌, அவர்‌ தம்மை 
வெகுவாக மறைத்துக்கொண்டார்‌. 
உணமைதான்‌, அவர்‌ தம்மை 
மேசியாவாக வெளிப்படுத்திய ஒரு 
சில தருணங்களில்‌ கிணற்றருகே 
சமாரியப்‌ பெண்ணைச்‌ சந்தித்த 
சம்பவமும்‌ ஒன்றாகும்‌. 


தாழ்மையுள்ள ஒரு ராஜா 

எருசலேமுகுப்‌ பவனி சென்ற 

அந்த ஒரு தடவை மட்டுமே 
அவர்‌ மக்களை அமைதியாயிருக் 
கும்படி கூறவில்லை. அது ஒரு 
ராஜரீக செயற்பாடு; ' தாவீதின்‌ 
குமாரன்‌: என்று மக்கள்‌ சத்தமிட்டு 
அவரை வாழ்த்தினார்கள்‌. அப்படி 
யிருந்தும்‌, அதிகாரிகளைப்பொறுத்‌ 
தளவில்‌ அவர்‌ ஒரு புதுமையான 
ராஜாவாகத்‌ தெரிந்தார்‌. அவர்‌ 
போர்க்‌ குதிரையில்‌ அல்ல, ஒரு 
கழுதையின்மேல்‌ ஏறி வந்தார்‌. 


வெற்றிபெற்ற ரோமத்‌ தளபதிகள்‌ 
(முக்கியஸ்தர்கள்‌, பின்பு சக்கர 
வர்த்திகளாகக்கூடியவர்கள்‌...) 
இரதங்களில்‌ ஏறி வரும்போது 
போர்வீரர்கள்‌ சேனைகளாக கவச 
வண்டிகள்‌ சூழ வரும்போது, 
அவர்கள்‌ பின்னால்‌ சங்கிலியால்‌ 


கட்டப்பட்ட சிறைக்கைதிகளும்‌ 
இழுத்துவரப்பட, இவையாவும்‌ 
ரோமாபுரியின்‌ வல்லமை அசட்டை 
செய்யப்படலாகாது என்பதையே 
எடுத்துக்‌ காட்டும்‌. இயேசுவின்‌ 
பரிவாரமோ, சீஷர்களும்‌ தேவ 
பிள்ளைகளுமாகவே இருந்தது. 


இப்பொழுது அவரைப்‌ பின்பற்றிய 
வர்கள்‌ கைவிட்டு ஓடிவிட, 
அவரது கைகள்‌ கட்டப்பட்டிருக்க, 
ரோம ராஜாங்கமும்‌, யூதசட்டமும்‌ 
அவருக்கு எதிராகத்‌ திரும்பி 
விட்டிருக்க, அவர்‌ தம்மை ராஜா 
என்று சொல்லுகிறார்‌ என்றனர்‌. 
ரோம ராஜ்யத்தில்‌ இருக்கவே 
கூடாத ஒரு ராஜாவாக அவர்‌ 
காணப்பட்டார்‌. விசாரணை நேரத்‌ 
தில்‌ அவருக்காகப்‌ பேசுவதற்கோ, 
அவருக்கு சார்பாக சாட்சிகூறவோ 
யாருமில்லை. கிறிஸ்துவின்‌ 
ராஜ்யத்தில்‌ அவரது இடது, 
வலது பக்கத்தில்‌ அமர்ந்திருக்க 
நினைத்த யாக்கோபும்‌ 
யோவானும்‌ அங்கில்லாமல்‌ 
காணாமற்போய்விட்டார்கள்‌. 


உம்மோடுகூடவே மரிப்பேன்‌ 
என்று உறுதியளித்த பேதுருவும்‌ 
வெளியே நின்று “இவரை 
ஒருபோதும்‌ அறியேன்‌” என்று 
மறுத்துக்கொண்டிருந்தான்‌. இயேசு 
தன்னைப்‌ பாதுகாத்துக்கொள்ள 
வில்லை. “இவர்‌ என்னுடைய 
குமாரன்‌' என்று வானத்திலிருந்து 
எந்த சத்தமும்‌ கேட்கவில்லை. 
அற்புதங்களும்‌ நடக்கவில்லை. 
“நீர்‌ சொல்லுகிறபடியேதான்‌” 
என்பதைத்‌ தவிர எந்தப்‌ பேச்சும்‌ 
பேசப்படவில்லை. 


பிலாத்து என்ன செய்வான்‌? 
அவன்‌ தன்‌ அதிகாரத்தைத்‌ தக்க 
வைத்துக்கொள்ள போராடிக்‌ 
கொண்டிருந்தான்‌. அவன ஒரு 
உயர்குலத்தில்‌ பிறந்தவனல்ல. 
ஒரு நடுத்தர சாதாரண போர்‌ 
வீரன்‌. ஒகஸ்டஸ்‌ சீஷருடைய 


குடும்பத்தைச்‌ சேர்ந்த பெண 
ஒருவருக்கு முறையின்றிப்‌ பிறந்த 
மகளை திருமணம்செய்திருந்தான்‌. 
தன்‌ குடும்பப்‌ பின்னணியினிமித்தம்‌ 
யூதேயாவின்‌ காரியஸ்தராக இப்‌ 
பதவிக்கு அமர்த்தப்பட்டான்‌. 
இயேசு விசாரணைக்குட்படுத்தப்‌ 
பட்ட காலத்தில்‌ அவன்‌ நான்கு 
வருடங்களே பதவிவகித்திருந் 
தான்‌. அவன்‌ பிரபல்யமில்லாத 
ஒரு தலைவனாக இருந்தான. 


பிலாத்து தனது அதிகாரத்தை 
இரக்கமில்லாத முறையில்‌ 
பயன்படுத்தி, தன்‌ காரியங்களில்‌ 
எவ்வித அக்கறை இல்லாதவனாக 
வும்‌ நடந்துகொண்டான்‌. உதாரண 
மாக, யூதர்கள்‌ சகலவித விக்கிர 
கங்களையும்‌ வெறுக்கிறவர்கள்‌ 
என்பதுவும்‌, அதனால்‌ எருசலே 
முக்குள்‌ தமது நியமங்களைக்‌ 
(சக்கரவர்த்தியைக்‌ குறித்த 
தெளிவு) கொண்டுவருவதில்லை 
என்பதுவும்‌ ரோமருக்குத்‌ தெரியும்‌. 
பிலாத்துவோ, இப்பாரம்பரியத்தை 
அலட்சியப்படுத்தியதுடன்‌ இரவு 
வேளையில்‌ தன்‌ நியமங்களை 
ஆலயப்பகுதிக்குள்‌ கொண்டுவந்தி 
ருந்தான்‌. இதனால்‌ யூதர்கள்‌ 
கொதித்தெழுந்து, பிலாத்து தன்‌ 
நியமங்களைக்‌ கைவிடும்வரைக்‌ 
கும்‌ யூதர்கள்‌ ஐந்து நாட்களாக 
தங்கள்‌ எதிர்ப்பைக்காட்டினார்கள்‌. 


அத்துடன்‌, நகருக்குள்‌ தண்ணீர்‌ 
கொண்டுவருவதற்காக ஆலய 
வரியை எடுத்துப்‌ பாவித்தான்‌ 
பிலாத்து. இதற்கு மக்கள்‌ எதிர்ப்பு 
காட்டியபோது அவர்களைத்‌ 
தாக்கும்படி தன்‌ போர்வீரர்களை 
ஏவிவிட்டான்‌. அநேக யூதர்கள்‌ 
கொலலப்பட்டனர்‌. லூக்கா 13:1ல 
சொலலப்பட்டதுபோல்‌ பிலாத்து 
சில கலிலேயருடைய இரத்தத்தை 
அவர்களுடைய பலிகளோடூ 
கலந்திருந்தான்‌. இவ்விபரங்கள்‌ 
நமக்குத்‌ தெரியாதபோதிலும்‌, தன்‌ 
ஆட்சியின்‌ கீழிருந்த மக்களுடன்‌ 


சத்தியவசனம்‌ | ஆகஸ்ட்‌ - செப்டம்பர்‌ 09 


= 
ல்‌ 
s 
3 
6 
6. 





பிலாத்து நடந்துகொண்டமுறை 
களை இது உறுதிப்படுத்துகிறது. 
தன்னுடைய வெளிப்படையான 
இயலாமையின்‌ தோல்வியின்‌ 
நடுவில்‌, தன்‌ பதவியைத்‌ தக்க 
வைத்துக்கொள்ள பிலாத்து 
கையாண்ட வழிகள்‌ இவையாகும்‌. 


இரக்கமின்றி ௮ழ்க்கர்பட்ட ராஜா 

இயேசு குற்றமற்றவர்‌ என்று 

பிலாத்து கண்டுகொண்டான்‌. 
இந்த நீதிமானுக்கு ஒன்றும்செய்ய 
வேண்டாம்‌ என்று அவனது 
மனைவியின்‌ மூலம்‌ அவன்‌ 
எச்சரிக்கப்பட்டான்‌ என மத்தேயு 
சுவிசேஷம்‌ கூறுகிறது (மத்தேயு 
27:19). அவனது மனைவி ராஜா 
வின்‌ உறவுப்பெண்ணாயிருந்தாள்‌. 
அவளது சொல்லை அலட்சியப்‌ 
படூத்த இவனால்‌ முடியாது. யூத 
தலைவர்கள்‌ அவனது உதவியை 
நாடியிருந்தனர்‌. அவர்களிடம்‌ 
தனது செல்வாக்கை மேலும்‌ 
இழக்கவும்‌ அவனால்‌ முடியாது. 
தனது பதவியைத்‌ தக்கவைப்பதற் 
காக எல்லோரையும்‌ திருப்தி 
செய்ய முயற்சி செய்தான்‌. 


ஏரோதுவே இந்தப்‌ பிரச்சனையைப்‌ 
பொறுப்பெடுக்கட்டும்‌ என எண்ணி, 
இயேசுவை ஏரோதுவிடம்‌ அனுப்பி 
னான்‌. இயேசுவைக்‌ கசையடிக்கு 
ஒப்புக்கொடுத்து ஜனங்கள்‌ 
முன்பாகக்‌ கொணடுவரவைத்து, 
இதன்மூலம்‌ ஜனங்கள்‌ திருப்தி 
யடைவார்கள்‌ என்று நினைத்தான்‌. 
பஸ்கா பண்டிகையில்‌ விடுதலை 
செய்யக்கூடிய கைதி இயேசு 
என்று பரிந்துரைத்தான்‌. ஆனால்‌, 
ஜனங்களோ கூக்குரலிட்டு, 
சீஷரைக்‌ குறிப்பிட்டுப்‌ பயமுறுத்தி 
னர்‌. இது பிலாத்துவுக்கு மிக 
அதிகமாகத்‌ தெரிந்தது. தான்‌ 
நதியைத்‌ தெரிந்துகொண்டால்‌ 
அதிகம்‌ இழக்கவேண்டியிருக்கும்‌ 
என்று தெரிந்துகொண்டான்‌. 


10 சத்தியவசனம்‌ | 2014 ஆகஸ்ட்‌ - செப்டம்பர்‌ 





பிலாத்துவின்‌ பார்வையில்‌ இயேசு 
வல்லமையற்றவராயிருந்தார்‌. 
பிலாத்து எதைத்‌ தெரிந்துகொள்கி 
றானோ அது ரோமாபுரிக்கு ஏற்ற 
தாக இருக்கவேண்டுமே! இறுதி 
யாக, அவன தன கைகளைக்‌ 
கழுவி இயேசுவின்‌ இரத்தப்பழியை 
யூதர்கள்மீது சுமத்திவிட்டான்‌. 


இந்தப்‌ பிலாத்து பின்னர்‌ ரோமா 
புரிக்கு அழைக்கப்பட்டு, அங்கே 
தற்கொலை செய்துகொண்டான்‌. 
பிலாத்து உயர்வாக மதித்த 
ரோமப்‌ பேரரசு கடைசியில்‌ சுமார்‌ 
நானூறு ஆண்டுகளுக்கு பின்னர்‌ 
அழிந்துபோனது. ஆனாலும்‌ 
இயேசுவைப்‌ பின்பற்றியர்களின்‌ 
கூட்டத்தினர்‌ உலகையே 
தலைக்கீழாக மாற்றிவிட்டனர்‌... 
இன்னமும்‌ மாற்றுகின்றனர்‌! 


பிலாத்து தனது சொந்த இலாபத்‌ 
திற்காக அனைத்தையும்‌ திறமை 
யாக கையாளவும்‌ கட்டுப்படுத்த 
வும்‌ தன்‌ அதிகாரத்தைப்‌ பாவித்‌ 
தான்‌. இருந்தபோதும்‌ இறுதியில்‌ 
அவன்‌ முற்றிலும்‌ அதிகாரமற்ற 
வனானான்‌. சரியானதைச்‌ செய்ய 
அவனுக்கு அதிகாரம்‌ இருந்தும்‌, 
இயேசுவைப்‌ பாடூகளுக்கும்‌ 
மரணத்திற்கும்‌ ஒப்புக்கொடூத்த 
ஒரு அரசியல்வாதி என்று 
சரித்திரத்தில்‌ பொறிக்கப்பட்ட 
பிலாத்துவின்‌ பெயர்‌ முழு 
உலகிற்கும்‌ பிரபல்யமாயிற்று. 


மலரித ௮றிவக்கெட்டாத்‌ 
எணிமையான ஒரு ராஜா 

இயேசு - தனித்தவராக 
வலலமையற்றுக்காணப்பட்டாலும்‌ 
உண்மையில்‌ தம்மைக்‌ குறித்தும்‌ 
தமது முடிவைக்‌ குறித்தும்‌ 
முழுமையானதொரு கட்டுப்பாட்‌ 
டைக்‌ கொண்டிருந்தார்‌. தமது 
ஊழியத்தின்‌ ஆரம்பத்திலேயே 
தமது வழியை அவர்‌ தெரிந்து 
கொண்டிருந்தார்‌. தொடக்கத்தில்‌ 
தாம்‌ எவ்வித ராஜாவாயிருப்பது 
என்பது குறித்து தம்முடைய 
தெரிவுக்கு அவர்‌ முகங்கொடுக்க 
வேண்டியிருந்தது. ஞானஸ்நானம்‌ 
எடுத்த உடனேயே, ஆவியானவ 
ரால்‌ வனாந்திரத்திற்குக்கொண்டு 
செலலப்பட்டார்‌. 


வனாந்தரத்திலே சாத்தானின்‌ 
சோதனைக்கு முகங்கொடுத்தார்‌. 
எப்படிப்பட்ட ராஜாவாக அவர்‌ 
வரவிரும்பினார்‌? இலவச அப்பம்‌ 
வழங்கி மக்களுடைய ராஜாவாக 
வருவதை அவர்‌ தெரிவுசெய்திருக்‌ 
கலாம்‌. ரோம சக்கரவர்த்திகளும்‌ 
தாம்‌ புகழடைவதற்கு இதனையே 
செய்தார்கள்‌. அவர்கள்‌ மக்க 
ளுக்கு ““அப்பங்களையும்‌ உணவு 
பொருட்களையும்‌” கொடுத்தனர்‌. 
ஆனால்‌ இயேசு அதை மறுத்தார்‌. 
அவரே வாழ்வின்‌ ஜீவ அப்பமாக- 
அந்த அப்பம்‌ உலகத்தின்‌ பாவத்‌ 
திற்காகப்‌ பிய்க்கப்படவேண்டிய 
தாக இருந்ததால்‌, அவர்‌ வேறெ 
தையும்‌ கொடுக்க மறுத்துவிட்டார்‌. 


தடுக்கப்படமுடியாத வலலமை 
கொண்டவராக அற்புதங்களை 
நிறைவேற்றுகிற ஒரு ராஜாவாக 
அவர்‌ இருந்திருக்கலாம்‌. கட்டாயப்‌ 
படுத்துகின்ற, கண்களைப்‌ பிரகா 
சிக்கச்‌ செய்விக்கும்‌ சக்திமிக்க 
வல்லமையை அவர்‌ காண்பித்து 


இருக்கலாம்‌. அவரது தூதர்கள்‌ 
மக்களை முழங்கால்படியிட 
கட்டாயப்படுத்தியிருப்பார்கள்‌. 
ஆனால்‌, அவரோ பாடுகளின்‌ 


பாதையையே தெரிந்துகொண்டார்‌. 


தாம்‌ படைத்த மக்கள்‌ மத்தியிலே 
தேவகுமாரன்‌ உலாவித்‌ திரிந்து, 
பாவம்‌ ஏற்படுத்திய அழிவுகளைப்‌ 
பார்த்திருந்ததெப்படி; வியாதிப்பட்டு 
மரித்துக்கொண்டிருக்கும்‌ மக்கள்‌ 
மத்தியில்‌ ஜீவித்தது எப்படி; 
வன்கண, குரோதம்‌, பலாத்காரம்‌ 
போன்றவை மக்களது வாழ்வைக்‌ 
கிழித்துக்‌ கூறுபோட்டதைக்‌ கண்டு 
கொண்டிருந்தது எப்படி; இறுதியில்‌ 
இந்த எல்லா வெறுப்பும்‌ ஒன்று 
திரண்டு தமக்கு எதிராகத்‌ திரும்பி 
யதை அவர்‌ சகித்தது எப்படி; 
என்றெல்லாம்‌ நம்மால்‌ ஒருபோ 
தும்‌ அறிந்துகொள்ளமுடியாது. 


தமக்காக, தம்மால்‌ படைக்கப்பட்ட 
வர்களால்‌ அவர்‌ கேலிசெய்யப்‌ 
பட்டு பரிகசிக்கப்பட்டார்‌. கைகள்‌ 
கட்டப்படவும்‌ சரீரம்‌ கிழிக்கப்பட 
வும்‌... ஒரு வார்த்தை கூறி 
அழைத்தோ அல்லது சத்தமிட்டு 
அழுதாலோ தேவதூதர்‌ சேனை 
களே அவர்‌ பக்கம்‌ வந்து உதவி 
செய்திருப்பார்கள்‌... இந்த 
அனுபவத்தை அவர்‌ கெத்சமனே 
யில்‌ அனுபவித்தார்‌. இந்தக்‌ 
கோபாக்கினையின்‌ பாத்திரம்‌ 
தன்னைவிட்டு நங்கக்கூடுமானால்‌ 
நக்கிப்போடும்படி கடவுளிடம்‌ 
ஜெபித்தார்‌. அவரது வியர்வை 
இரத்தத்தின்‌ பெருந்துளிகளாக 
விழுந்தது. ஆனால்‌, அவருடைய 
ஜெபத்திற்குப்‌ பதில்‌ கிடைக்க 
வில்லை. அதன்‌ பின்னராவது 
அவர்‌ எருசலேமின்மீது ஒரு 
தாக்குதலை ஆரம்பத்திருக்கலாம்‌. 


யாத்திரீகர்‌ மத்தியில்‌ ஒரு 
இராணுவத்தை எழுப்பி, அவரைப்‌ 
பின்பற்றிய யூதமக்களின்‌ ஆவலை 
நிறைவேற்றி, ஒரு ராஜ்யத்தையே 
உருவாக்க ஒழுங்குசெய்திருக்க 


லாம்‌. ஆனால்‌ அது பலத்தையும்‌ 
உரிமையையும்‌ கொண்டு அடித்‌ 
தளமிடப்பட்ட உ லகத்திற்குரிய 
ராஜ்யமாகவே இருந்திருக்கும்‌. 
பகைவர்களை மன்னியாமல்‌ 
அவர்களை எதிர்க்கின்றதாக 
இருந்திருக்கும்‌. மக்களை தமக்கு 
முன்‌ முழந்தாளிடப்‌ பலவந்தப்‌ 
படூத்துகின்றதாய்‌ இருந்திருக்கும்‌. 
இப்படியாக இது சுயநன்மைக்கான 
தாகவே இருந்திருக்கும்‌! 


ஆனால்‌, அவர்‌ முழங்காலிலிருந்து 
எழும்பினபோது அவரின்‌ சித்தமும்‌ 
பிதாவின்‌ சித்தமும்‌ ஒன்றாகவே 
யிருந்தது. பிதாவினால்‌ கொடுக்‌ 
கப்பட்ட பாத்திரத்தில்‌ பானம்‌ 
பண்ணுவதையே அவர்‌ தெரிந்து 
கொண்டிருந்தார்‌. இதிலிருந்து ஒரு 
சில மணி நேரத்தில்‌ இயேசு 
சிலுவையிலறையப்பட்டு அவர்‌ 
தலைக்கு மேல்‌ “யூதருக்கு 
ராஜா” என்றொரு அறிவித்தல்‌ 
பலகை போடப்பட்டது. யோவான்‌ 
சுவிசேஷத்தின்படி இயேசு 
மகிமைப்பட்டது இவ்வேளையில்‌ 
தான்‌. அவருடைய சிங்காசனம்‌ 
எது? அது சிலுவையே! 


இரத்தசாட்சியான ஒர ராஜா 

அநேகருக்கு இயேசு ஏமாற 

றத்திற்குரிய ஒருவராகவே 
இருந்தார்‌. இயேசுவின்‌ நிராகரிப்பு 
ரோமரை இடறச்செய்து, யூதாஸ்‌ 
அவரைக்‌ காட்டிக்கொடுக்கும்‌ 
நிலைக்குப்போனது, இயேசுவைக்‌ 
குறித்த பெருத்த ஏமாற்றம்‌ என்று 
சிலர்‌ பரிந்துரைக்கின்றனர்‌. 
தம்மைப்‌ பின்பற்றுவது என்பது 
சிலுவையை எடுத்துக்கொண்டு 
பின்பற்றுவது, அல்லது சொத்துக்‌ 
களையும்‌ குடும்பத்தையும்‌ இழந்து 
விடுவது என்று இயேசு தெளிவு 
படுத்தியபோது அநேகர்‌ அவரை 
விட்டுப்‌ பின்வாங்கிவிட்டனர்‌. அவர்‌ 
இப்போது சிலுவையில்‌ தொங்கிய 


வேளையில்‌ வழியால்‌ கடந்து 
சென்றவர்கள்‌, “மற்றவர்களை 
இரட்சித்தான்‌, தன்னைத்தான்‌ 
இரட்சிக்க முடியவில்லை!” “நீ 
ராஜாவாயிருந்தால்‌, சிலுவையை 
விட்டு கீழே வா, அப்பொழுது 
உன்னை நம்புவோம்‌!” என்று 
இகழ்ந்து பேசினார்கள்‌. சிலுவை 
யில்‌ அறையப்பட்ட கள்வர்களில்‌ 
ஒருவன்‌, “உன்னையும்‌ இரட்சித்து 
எங்களையும்‌ இரட்சித்துக்கொள்‌” 
என்று பரியாசம்பண்ணினான்‌. 
இயேசு தன்னைத்தான்‌ இரட்சிக்க 
முடியவில்லை என்று மக்கள்‌ 
சொன்னபோது, அவர்கள்‌ முற்றாக 
தவறாக எண்ணினார்கள்‌ என்று 
சொல்லவில்லை. அவரால்‌ 
தன்னையும்‌, எங்களையும்கூட 
இரட்சிக்க முடியவில்லை. 


தேவ அன்பு எப்படிப்பட்டது 
என்பதை விளங்க வைப்பதற்காக 
வல்லமையான ஒரு வழியையே 
இயேசு தெரிந்துகொண்டார்‌. 
வல்லமை என்பது சரி, ஆனால்‌, 
வலலமையால செய்யமுடியாத 
ஒரு விடயமுண்டூ. தன்னை அன்பு 
செலுத்தும்படி அதனால்‌ மக்களை 
வற்புறுத்தமுடியாது. சாத்தானின்‌ 
வல்லமையானது தங்களை 
ஓப்புவிக்கவும்‌ அல்லது தங்களை 
தாங்களே நாசப்படூத்தவும்‌ 
மக்களை பலவந்தப்படக்கூடியது. 
கீழ்ப்படிதலைக்‌ கட்டாயப்படுத்த 
முடியும்‌. ஆனால்‌, அன்பு தானாக 
செலுத்தப்படவேண்டியது. 


கடவுள்‌ மனிதனின்‌ அன்பை 
அதிகமாய்‌ மதிக்கிறார்‌. அவரை 
ஏற்றுக்கொள்ளவோ, மறுதலிக்க- 
வோ வேண்டிய நமது தெரிவை 
தமது வல்லமையைக்‌ கொண்டு 
அவர்‌ கட்டுப்படுத்துவதில்லை. 
தேவஅன்பு என்றும்‌ உள்ளான 
தன்மை கொண்டது. உள்ளிருந்து 
வெளிவரை தன்னை மறுரூபப்‌ 
படுத்துகின்ற மனிதனுடைய 
தெரிவில்‌ இது தங்கியிருக்கிறது. 


சத்தியவசனம்‌ | ஆகஸ்ட்‌ - செப்டம்பர்‌ 11 


= 
ல்‌ 
s 
3 
6 
6. 





இது போன்ற வலலமை 
பெலவீனமாகக்‌ காணப்படலாம்‌. 
“நேசிக்கப்படூுகிறவர்கள்‌ அன்பை 
உதறித்‌ தள்ளும்போது அன்பு 
பெறுமதியற்றதொன்றாக மாற 
முடியும்‌” என்பதை அன்புகூரும்‌ 
ஓவ்வொரு நபரும்‌ ஒவ்வொரு 
பெற்றோரும்‌ அறிந்திருக்கிறார்கள்‌. 
மனிதர்‌ தாமாகவே சுயாதீன 
விடுதலையோடூ கர்த்தரை என்ன 
செய்ய விரும்புகிறார்களோ, 
அதற்கு மனிதரை அனுமதிப்பதற் 
காக கடவுள்‌ தம்மையே 
பலவீனப்படுத்திக்‌ கொண்டார்‌. 


கர்த்தருடைய அன்பு மாறும்‌ 
தன்மை கொண்டதல்ல. இது 
கயிற்றால்‌ இணைக்கப்படவில்லை. 
இது பலவந்தப்படுத்துவதுமில்லை. 
இதனைத்‌ தள்ளிவிட நமக்கு 
சுயாதீனமுண்டு. இது மட்டுப்பட்ட 
தல்ல. இது கட்டப்பட முடியாதது. 
எல்லா காரியங்களிலும்‌ இயேசு 
வையே இது விலைக்கிரயமாகக்‌ 
கொண்டுள்ளது. கர்த்தர்‌ தமது 
குமாரனையே உங்களுக்காகக்‌ 
கைவிட்டிருந்தால்‌, உங்களுக்குத்‌ 
தேவையான எல்லாவற்றையும்‌ தர 
அவரால்‌ கூடாமற்போகுமா? அவர்‌ 
உங்கள்மீது கொண்டுள்ள 
அன்பை சந்தேகிக்கலாமா? 


உலக வல்லமையைத்‌ தாமாகவே 
விரும்பி விட்டுவிட்டதில்‌ தேவ 
அன்பு பூரணமாக வெளிப்படுத்தப்‌ 
பட்டிருக்குமானால்‌, அதேமாதிரி 
யாகவே திருச்சபையும்‌ கிரியை 
செய்யவேண்டும்‌. நமக்கு அதிக 
வல்லமையிருக்குமானால்‌ நாம்‌ 
உலகத்தில்‌ பிழையானவைகளைச்‌ 
சரியாகச்‌ செய்ய முடியும்‌ என்றும்‌, 
அரசாங்கத்தில்‌ நமக்கு அதிகம்‌ 
செல்வாக்கிருந்தால்‌ நலமாயிருக் 
கும்‌ என்றும்‌, நமக்கு பெரிய 
சபைகளிருந்தால்‌ சிறப்பாக இருக்‌ 
குமென்றும்‌ நினைப்போமானால்‌, 
இந்த ராஜா மறுபடியும்‌ நம்மை 
இங்கு சிந்திக்க வைக்கிறார்‌. 


12 சத்தியவசனம்‌ | 2014 ஆகஸ்ட்‌ - செப்டம்பர்‌ 





இந்தக்‌ கடைசி நூற்றாண்டிலே, 
வல்லமையற்ற சபைகளிலிருந்து 
தான்‌ பெரிய கதாநாயகர்கள்‌ 
எழும்புகிறார்கள்‌; சீனா, ஈரான்‌, 
தென்‌ அமெரிக்கா போன்ற 
நாடுகளிலிருந்துதான்‌ இவர்கள்‌ 
எழும்புகிறார்களே தவிர, பணமும்‌ 
அதிக மூலதனமும்‌ கொண்ட 
சபைகளிலிருந்து அல்ல. 


நாம்‌ வாழும்‌ இந்த நாட்டில்‌ 
நாங்கள்‌ சிறு தொகையினராயிருக்‌ 
கலாம்‌. ஆனால்‌, எங்களது இந்த 
வலலமையற்ற தன்மையே நமது 
பெலன்‌ என்பதையே இயேசு 
காண்பித்துள்ளார்‌. 


எஜமானைவிட வேலைக்காரன்‌ 
பெரியவனாக இருக்கமுடியாது 
என்று இயேசு கூறினார்‌. “அவர்கள்‌ 
என்னைத்‌ துன்புறுத்தினால்‌, 
உங்களையும்‌ துன்புறுத்துவார்கள்‌. 
அவர்கள்‌ என்னை வெறுத்தால்‌, 
உங்களையும்கூட வெறுப்பார்கள்‌. 
இப்படியே நீங்கள்‌ தீமையை 
வெல்லவேண்டும்‌ - 
நன்மையினால்‌ வெல்லுங்கள்‌.” 


தீமையை 


பிள்ள ஒரு ராஜா 

நாம்‌ பின்பற்றுகின்ற ராஜா 
கிறிஸ்துவே. இன்றைய 
நாட்களில்‌ அவரையே நோக்கிப்‌ 





பார்ப்போம்‌. இவ்விதமான ஒரு 
ராஜா உங்கள்‌ வாழ்விற்கு 
ஏற்புடையவர்‌ என்று நீங்கள்‌ 
உணருகின்றீர்களா? இந்த 


நாட்டில்‌, அதிகார துஷ்பிரயோகத்‌ 
தினிமித்தம்‌ ஆயிரக்கணக்கான 
மக்களின்‌ வாழ்க்கை பாதிப்புக்‌ 
குள்ளாக்கப்பட்டூுள்ளது; இஷ்டம்‌ 
இல்லாமலேயே போர்ப்பயிற்சிக்குப்‌ 
பலவந்தப்படுத்தப்பட்ட தங்கள்‌ 
பிள்ளைகளைக்‌ கைவிட்டுவிட்டு 
ஆண்களும்‌ பெண்களும்‌ தங்கள்‌ 
வீடுகளைவிட்டு இடம்பெயர்ந்திருக்‌ 
கிறார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
உடல்ரீதியாகவும்‌ உளரீதியாகவும்‌ 
தழும்புகளைச்‌ சுமந்துகொண்டிருக் 
கிறார்கள்‌. இயேசு அவர்களின்‌ 
வேதனையை அறிந்திருக்கிறார்‌. 
அந்த மக்களுக்காகவும்‌ 
மரிப்பதற்காகவே இயேசு வந்தார்‌. 
அவரும்‌ தழும்புகளை தம்மில்‌ 
சுமந்திருக்கிறார்‌. 


அன்று பல தெய்வங்கள்‌ 
பலமாயிருந்தன. ஆனால்‌, பலம்‌ 
இழந்திருந்திருக்கின்றன. 
அரசர்கள்‌ குதிரையில்‌ சவாரி 
செய்தார்கள்‌; ஆனால்‌, 
சிங்காசனத்திற்காக தள்ளாடி 
யிருக்கின்றார்கள்‌. ஆனால்‌, 
எங்களுடைய காயங்களுடன்‌ 
காத்தருடைய காயங்கள்‌ 
மாத்திரமே பேசமுடியும்‌. வேறு 
கடவுள்கள்‌ தழும்புகளைக்‌ 
கொண்டிராது. ஆனால்‌ இயேசு 
மாத்திரமே கொண்டிருக்கிறார்‌. 


ஆனால, நாம்‌ தழும்புகளைக்‌ 
கொண்டிருந்தால்‌ அது நமது 
சீஷத்துவத்தின்‌ விளைவானதா 
கவே இருக்கவேண்டும்‌. இத்‌ 
தழும்புகளைத்‌ தவிர்ப்பதற்கான 
வழியை நாம்‌ தேடுவோமானால்‌- 
நமது எல்லாத்‌ தேவைகளும்‌ 
சந்திக்கப்பட்டு, எல்லா வியாதி 
களும்‌ சுகப்பட்டு, எல்லாவித 
ஆபத்துகளிலிலுமிருந்தும்‌ 
பாதுகாக்கப்பட்டு வாழுகின்ற ஒரு 


சுகமான வாழ்வை நாம்‌ 


தேடுவோமானால்‌ - இந்த ராஜா 
நமக்குரியவராக இருக்கமாட்டார்‌. 


மாட்சிலமயுள்ள ராஜா 

இயேசு பூமிக்கு வந்தபோது, 

அவர்‌ உலகத்தை 
இரட்சிக்கவே வந்தார்‌. அவர்‌ 
உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக 
தீர்க்கும்படிவராமல்‌, இவ்‌ உலகம்‌ 
இரட்சிக்கப்படுவதற்காகவே 
வந்தார்‌ என்று யோவான்‌ 3:17 
கூறுகிறது. மக்கள்‌ அவரைப்‌ 
பின்பற்றவும்‌ முடியும்‌. அவரைப்‌ 
புறக்கணிக்கவும்‌ முடியும்‌. ஆனால்‌ 
அவரை அசட்டைசெய்யமுடியாது. 


மாட்சிமையுள்ள ராஜா தமது 
ஜனங்களை இரண்டு பிரிவுகளாகப்‌ 
பிரித்தார்‌. அவருக்குரியவர்கள்‌ 
மற்றும்‌ அவருக்கு எதிரானவர்கள்‌. 
பிலாத்து இயேசுவிடமிருந்து 
விலகிக்கொள்ள முயற்சித்தான்‌; 


அது அவனால்‌ முடியவில்லை. 
அவன்‌ இயேசுவைத்‌ தள்ளிவிடு 
வதையே தெரிந்துகொண்டான்‌. 


இயேசு முதன்முறையாக வந்த 
போது அவருடைய ராஜ்யம்‌ ஒரு 
கடுகு விதையைப்போல வளரும்‌ 
என்று கூறினார்‌. கடூகுவிதையைப்‌ 
போல அதுவும்‌ அமைதியாகவும்‌ 
ஆரவாரம்‌ இல்லாமலும்‌ வளரு 
கிறது என்றார்‌. அதை விலக்கி 
வைப்பது மிக இலகுவாயிருக்கும்‌. 
ஆனால்‌, தமது ராஜ்யத்திற்கு 
முடிவில்லை என்றும்‌ இயேசு 
கூறியுள்ளார்‌. ஆகவே, நமது 
தெரிவானது எப்பொழுதும்‌ 
நித்தியத்திற்கேதுவான பலன்களை 
விளைவுகளைக்‌ கொண்டிருக்க 
வேண்டியது அவசியமாகும்‌. 


அவர்‌ நியாயாதிபதியாக பூமிக்குத்‌ 
திரும்பி வரும்‌ நாள்‌ சமீபித்து 
விட்டது. அந்நாளில்‌ ஒவ்வொரு 
கண்களும்‌ அவரைக்‌ காணும்‌, 
ஒவ்வொரு முழங்கால்களும்‌ 


ஒரு குழந்தையை மேலே தூக்கிர்‌ ரோட்டு 
விளையாடீனாம்‌ ஒரு தந்தை. ஆனால்‌ 
தற்கு யப்பா ரமல்‌ தந்தையைய்‌ பார்த்து 
குழந்தை சிரித்தது. 


ஒரு கிராமத்தில்‌ மழை 
வேண்டி கிராம மக்கள்‌ 
எல்லாரும்‌ சேர்ந்து 
இறைவனை 
வேண்டினார்கள்‌. அதில்‌ 
ஒருத்தன்‌ மட்டம்‌ குடையை 
எடுத்து வந்தான்‌. 


இதற்கு ரெயர்தானங்க, 
Wealth 


நகைச்சுவை 


ஒவ்வாரு நாள்‌ இரவும்‌ அலாரம்‌ 
வைத்துவிட்டு படுக்கர்‌ போகின்றோம்‌. 
நாளை 9 யிரோடு இருப்போம்‌ என்பதற்கு 
எவ்வித உத்தரவாதமும்‌ கல்லை. 


இதற்கு பெயர்தானங்க, hope’. 


அவரைப்‌ பணிந்துக்கொள்ள 
முடங்கும்‌ என்றும்‌ பரிசுத்த 
வேதாகமம்‌ கூறுகின்றது. 
அப்பொழுது, தம்மைத்‌ தெரிந்து 
கொண்டவர்களையும்‌, தம்மை 
நிராகரித்தவர்களையும்‌ அவர்‌ 
வெவ்வேறாகப்‌ பிரிப்பார்‌. 


வெளிப்படுத்தல்‌ 6:16ல்‌ கூறியபடி 
அந்நாளில்‌ பர்வதங்களையும்‌ 
கன்மலைகளையும்‌ நோக்கி 
தங்கள்‌ மீது விழுங்கள்‌ என்று 
மக்கள்‌ கூறுவார்கள்‌. அவர்‌ 
மறுபடியும்‌ வரும்நாளில்‌ நாம்‌ 
ஆயத்தமாக இருப்போமா? அவர்‌ 
ஏற்றுக்கொண்ட 
தழும்புகளினூடாக அவரை 
அடையாளங்காணபோம்‌. 
அவருக்காக நாம்‌ சுமந்துள்ள 
தழும்புகளால்‌ அவர்‌ நம்மை 
அடையாளம்‌ கணடூகொள்வாரா? 
அல்லது “என்னைவிட்டு அகன்று 
போங்கள்‌. நான்‌ உங்களை 
அறியேன்‌ 


1 


என நம்மைப்‌ 


பார்த்துக்‌ கூறுவாரா? சிந்திப்போம்‌. 


நடர்பது எதுவும்‌ நம்‌ கையில்‌ 
இல்லை என்று தெரிந்தும்‌ 
எதிர்கால திட்டம்‌ 
போடுகிறோம்‌. 


இதற்கு பெயர்தானங்க, 
‘Confidence’. 


9 லகமே க்‌ படுவதை நாம்‌ தினமும்‌ 
பார்த்து வந்தும்‌ அதுபோல நமக்கும்‌ 
கஷ்டம்‌ ஏற்படும்‌ என்று ௮றிந்தரோதிலும்‌ 
நாம்‌ திருமனம்‌ செய்துகொள்கிறோம்‌. 
இதற்கு ரபெயர்தானங்க, ॥ 
‘Over Confidence’. 





= 
ல்‌ 
s 
3 
6 
6. 











இவ்‌ வையகத்தை நியாயந்தீர்க்க 
வரவிருக்கும்‌ ஆண்டவராகிய 
இயேசு கிறிஸ்துவின்‌ ஒப்பற்ற 
நாமத்தில்‌ உங்கள்‌ யாவருக்கும்‌ 
என்‌ அன்பான வாழ்த்துக்கள்‌. 


இயேசு கிறிஸ்து வரப்போகிறார்‌ 
என்ற செய்தியை நாம்‌ 
பலவேளைகளில்‌ கேட்டிருக்கி 
றோம்‌. அவா எதறகாக வரப்‌ 
போகிறார்‌? அவர்‌ வருகையில்‌ 
நமது நிலை என்ன? என்று 
நாம்‌ சிந்தித்திருக்கிறோமா? 


விசுவாசிகளாகிய நாம்‌ 
ஒவ்வொருவரும்‌ கிறிஸ்துவின்‌ 
நியாயாசனத்துக்கு முன்‌ நிற்க 
வேண்டும்‌. இங்கு இரட்சிப்பைக்‌ 
குறித்து நியாயத்தீர்ப்பு இல்லை. 
ஏனெனில்‌ இரட்சிப்பு என்பது 
தேவன்‌ நமக்கு அருளும்‌ இலவச 
ஈவு. இந்தக்‌ கொடையினைப்‌ 
பெற்று இயேசு கிறிஸ்துவை 
இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள்‌ 
கிறிஸ்துவின்‌ நியாயாசனத்துக்கு 
முன்‌ நின்று தங்கள்‌ கிரியைகளை 
மீள்பார்வை செய்யவேண்டும்‌. 





14 சத்தியவசனம்‌ | 2014 ஆகஸ்ட்‌ - செப்டம்பர்‌ 


அவனவனுடைய கிரியைகளுக்குத்‌ 
தக்க பலனை பெற்றுக்கொள்ளும்‌ 
இடம்‌ இந்த கிறிஸ்துவின்‌ 


நியாயாசனம்‌ ஆகும்‌. 


இவ்வுலகில்‌ நாம்‌ செய்த கிரியை 
களுக்கு கிறிஸ்துவின்‌ நியாயாச- 
னத்தில்‌ பலன்‌ அளிக்கப்படும்‌. 
இரட்சிப்பு வேறு; வெகுமதிகள்‌ 
வேறு. இரட்சிப்பும்‌ வெகுமதியும்‌ 
தேவனுடைய கிருபையால்‌ 
அளிக்கப்படுவன. இரட்சிப்பை 
நாம்‌ நமது சுயகிரியைகளினால்‌ 
சம்பாதிக்க முடியாது. ஆனால்‌, 
கிறிஸ்து தரும்‌ வெகுமதிகளை 
நாம்தான்‌ ஈட்டிக்கொள்ள 
வேண்டும்‌. இரட்சிப்பு என்பது 
நித்திய ஜீவனை அடையும்படிக்கு 
ஆண்டவரால்‌ நமக்கு அருளப்‌ 
படும்‌ பரிசு. மற்றது அப்பரிசினால்‌ 
நாம்‌ சம்பாதித்துக்கொள்வதாகும்‌. 


விசுவாசிகளாகிய நமக்கு, கிறிஸ்‌ 
துவின்‌ நியாயாசனம்‌ பேருவகை 
யைத்‌ தரும்‌ இடமாகும்‌. அங்கே 
நமக்கு அநேக வியப்புக்குரிய 
காரியங்கள்‌ காத்திருக்கும்‌. 


யாருமே அங்கி கவனித்திராத, 
ஆனால குறைகூறப்பட்ட நம்‌ 
செயல்களை, “நான்‌ அதை 
கவனித்தேன்‌. அது என்னை 
மகிழ்வித்தது. மனிதர்‌ எவருமே 
புரிந்து கொள்ளவில்லை எனினும்‌ 
நான்‌ நன்கு புரிந்துகொண்டேன்‌” 
என்று ஆண்டவர்‌ சொல்லி நமக்கு 
பரிசுகள்‌ அளித்து மகிழ்விப்பார்‌. 
ஆ! என்ன ஒரு மகிழ்ச்சியின்‌ 
நேரம்‌ அது! 


ஆனால்‌, நமக்கு அதிர்ச்சியளிக்‌ 
கும்‌ மற்றொரு காரியமும்‌ உண்டு 
கிறிஸ்துவின்‌ நியாயாசனம்‌ நமக்கு 
அதிகமான துக்கத்தையும்‌, அதிக 
மான வெட்கத்தையும்‌ தரக்கூடி 
யது. நாம்‌ சற்றேனும்‌ சிந்தித்துப்‌ 
பார்க்க விரும்பாத இச்செய்தி, 
பரிசுத்த வேதாகமத்தில்‌ கூறப்பட்‌ 
டூள்ளதால்‌ நாம்‌ இதைக்குறித்து 
அதிக எச்சரிக்கையுள்ளவர்களாய்‌ 
இருக்கவேண்டும்‌. 


“அவர்களுடைய கண்ணீர்‌ யாவை 
யும்‌ தேவன்‌ துடைப்பார்‌; இனி 
மரணமுமில்லை, துக்கமுமில்லை, 
அலறுதலுமில்லை, வருத்தமு 
மில்லை; முந்தினவைகள்‌ ஒழிந்து 
போயின என்று விளம்பினது” 
(வெளி.21:4) கண்ணீரைத்‌ 
துடைப்பார்‌ என்றால்‌ அங்கே 
அழுகையும்‌ துக்கமும்‌ இருந்தி 
ருக்க வேண்டும்‌ அல்லவா? இது 
சாத்தியமா என்ற கேள்வி 
நமக்குள்‌ எழுவது நியாயமே! 
இதற்கான விடையையும்‌ பரிசுத்த 
வேதத்திலேயே நாம்‌ காணலாம்‌. 


“ஒருவன்‌ கட்டினது வெந்துபோ 
னால்‌, அவன்‌ நஷடமடைவான்‌; 
அவனோ இரட்சிக்கப்படுவான்‌; 
அதுவும்‌ அக்கினியிலகப்பட்டுத்‌ 
தப்பினது போலிருக்கும்‌” (1கொரி. 
3:15). அதாவது, தேவன்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளாத மற்றும்‌ அவருக்குப்‌ 
பிரியமில்லாத காரியங்கள்‌ 
நிராகரிக்கப்பட்டு விடும்‌. அந்த 
ஊழியங்களுக்கு எந்தவித 


பலன்களோ, வெகுமதிகளோ, 
பரிசுகளோ அளிக்கப்பட மாட்டாது. 
அம்மனிதனுக்கு அது நஷ்டமே! 


இதே கருத்தைத்தான்‌ அப்போஸத 
லராகிய யோவானும்‌ எழுதியுள்‌ 
ளார்‌. “இப்படியிருக்க, பிள்ளை 
களே, அவர்‌ வெளிப்படும்போது 
நாம்‌ அவர்‌ வருகையில்‌ 
அவருக்குமுனபாக வெட்கப்பட்டூப்‌ 
போகாமல்‌ தைரியமுள்ளவர்களா 
யிருக்கும்படிக்கு அவரில்‌ நிலைத்‌ 
திருங்கள்‌” (1யோவான்‌ 2:28). 
இயேசு கிறிஸ்துவின்‌ வருகை 
விசுவாசிகளுக்கு மகிழ்ச்சியை 
மட்டுமே தரும்‌ என்றில்லை. 
ஆனந்தம்‌, பேரானந்தம்‌ என்று 
நினைத்துக்கொண்டிருக்கும்‌ 
நமக்கு அது வெட்கத்தை 
உண்டுபண்ணும்‌ ஒருநாள்‌ என்று 
வேதாகமம்‌ ஆணித்தரமாகக்‌ 
கூறுகிறது. இவ்‌ வெட்கத்துக்குரிய 
காரணத்தை நாம்‌ ஆராயந்து 
நம்மை சரி செய்துகொள்வது 
நலம்‌ என்று நான்‌ நினைக்கிறேன்‌. 


இந்த அவமானம்‌ ஏன்‌ வருகிறது? 
தவறான நோக்கத்துடன்‌ நாம்‌ 
இவ்வுலகில்‌ செய்யப்பட்ட காரியங்‌ 
களையும்‌, செய்யத்‌ தவறிய 
நற்காரியங்களையும்‌, நினைத்துப்‌ 
பார்க்கையில்‌, நமக்கு அவமானம்‌ 
உண்டாகும்‌. இந்த வெட்கம்‌ 
வெளியிலிருந்து வருவதல்ல, 
நம்முள்ளிருந்தே புறப்பட்டு வரும்‌. 
கிறிஸ்துவுடன்‌ உள்ள ஐக்கியம்‌ 
நிலையாயும்‌ அவருடன்‌ உண்டான 
உறவு நெருக்கமாயும்‌ இருப்பின்‌ 


ரப ப்பா எப்ட 
1/1 பிரப ஓட்ட 
சிறுமின்‌ சின்னது சிறுமீன்‌ ஒட்ட 
சமம்‌ சிறியது தா! தர 
TUPLES 


சாந்தி பொன்னு 





அவருக்கு முன்‌ நிற்கும்பொழுது 
நமக்கு தைரியம்‌ உண்டாயிருக்‌ 
கும்‌. கிறிஸ்துவுடன்‌ நெருங்கி 
ஜீவிக்க வேண்டுமானால்‌, அவரது 
வார்த்தையில்‌ அதிகநேரம்‌ 
செலவிட வேண்டும்‌. அவருடன்‌ 
உரையாடூவதில்‌ மகிழ்ச்சியடைய 
வேண்டும்‌. 


நாம்‌ செய்த ஊழியம்‌ தேவனால்‌ 
ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால்‌ அது 
பாவமாகக்‌ கருதப்படுமா? அப்படி 
யானால்‌ அப்பாவத்தை கிறிஸ்து 
வின்‌ சிலுவை நீக்கவில்லையா 
என்ற ஐயம்‌ எழுகிறதல்லவா? 
இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து 
நமது பாவத்துக்கான தண்டனை 
களை சிலுவையில்‌ சுமந்துதீர்த்து 
விட்டார்‌. எனவே நான்‌ அவைக 
ளுக்காக நியாயந்தீர்க்கப்படுவ 
தில்லை. ஆனால்‌ தற்போது நாம்‌ 
பாவத்தின்‌ பிடியிலிருந்தும்‌, 
பாவத்தின்‌ சூழ்நிலையிலிருந்தும்‌ 
இன்னும்‌ முற்றிலும்‌ விடுதலையாக 
வில்லையே? கடந்த காலத்தில்‌ 
நாம்‌ செய்த பாவங்களிலிருந்து 
நாம்‌ மீண்டுவிட்டாலும்‌, ஒவ்வொரு 
நாளும்‌ நம்மை பாவம்‌ செய்யத்‌ 
தூண்டும்‌ காரணிகள்‌ ஏராளம்‌ 
உள்ளன. எனவே, ஒவ்வொரு 
நாளும்‌ நாம்‌ இரட்சிக்கப்பட 
வேண்டியது அவசியமே. நாம்‌ 
செய்யத்தக்கவைகளை செய்யா 
மல்‌, செய்யத்தகாதவைகளை 
செய்து வருகிறோமே. 
நிர்ப்பந்தமான மனிதர்களாக 

நாம்‌ இருக்கிறோம்‌. 


மேலும்‌, தேவன்‌ நமக்கு அளித்த 
சில வாய்ப்புகளை நாம்‌ வேண்டா 
மென மறுத்திருக்கலாம்‌. 
அடிபட்டுக்‌ கிடந்தவனைக்‌ கண்டு 
விலகிப்போன லேவியனைப்‌ 
போலவோ, ஆசாரியனைப்‌ 
போலவோ நாம்‌ பல நேரங்களில்‌ 
செயல்பட்டிருக்கலாம்‌. இக்காரியங்‌ 
களுக்காக நமக்கு எந்த ஒரு 
பிரதிபலனும்‌ கிடைக்காது. இயேசு 
கிறிஸ்து நம்‌ பாவங்களுக்காக 


சிலுவையில்‌ மாண்டுவிட்டதி 
னால்‌ நாம்‌ பாவ தண்டனை 
யிலிருந்து இரட்சிக்கப்பட்ட 
விட்டோம்‌. ஆனால்‌, 
நியாயாசனத்தின்‌ முன்‌, 
ஆண்டவருடைய ஊழியத்‌ 
தில்‌ நாம்‌ நிராகரித்த 
காரியங்களுக்கும்‌ 
விசாரணை நடக்கும்‌. 
இவ்வுலகில்‌ மாபெரும்‌ 
வெற்றியுள்ள ஊழியங்களாக 
காணப்பட்டாலும்‌, கிறிஸ்து 
வின்‌ நியாயாசனத்தில்‌ 
அவை ஏற்றுக்கொள்ளப்படா 
மல்‌, சில வெகுமதிகளும்‌ 
மறுக்கப்படும்‌. 


நான்‌ தேவனுடைய 
ஊழியத்தை செய்து 
வருகிறேன்‌. எனக்கு அநேக 
வெகுமதிகள்‌ நித்தியத்தில்‌ 
உண்டு என்ற நம்பிக்கை 
உடையவர்கள்‌ அநேகர்‌. 
ஆனால்‌ நமக்குரிய 
அன்பளிப்புகளை நாம்‌ 
இழந்துவிடூவதற்கும்‌ இரு 
சாத்தியங்கள்‌ உண்டு. 


முதலாவதாக தேவன்‌ 
நமக்கு ஒருசில காரியங்க 
ளைச்‌ செய்வதற்கு வாய்ப்பு 
அளித்திருப்பார்‌. ஆனால்‌, 
நாமோ பல்வேறு காரணங்‌ 
களைச்‌ சொல்லி அவற்றை 
மறுத்திருப்போம்‌. எனவே 
அவ்வாய்ப்பு பிறருக்குப்‌ 
போயிருக்கும்‌. தேவன்‌ 
நம்மிடம்‌ எதிர்பார்த்ததை 
வேறொருவர்‌ செய்து முடித்த 
படியால்‌ அவருக்கு 
அதற்குரிய வெகுமதியைக்‌ 
கொடுத்துவிடுவார்‌. நமக்கு 
அது பேரிழப்பு. 


உதாரணமாக, இயேசு 
கிறிஸ்துவின்‌ பன்னிரண்டு 
சீடர்களில்‌ ஒருவனான 
யூதாஸ்‌ ஸ்காரியோத்துக்கு 
நித்திய வெகுமதி 


சத்தியவசனம்‌ | ஆகஸ்ட்‌ - செப்டம்பர்‌ 15 






























காத்திருந்தது. ஆனால்‌ அவனோ 
அதனை உதறித்‌ தள்ளிவிட்டான்‌. 
நான்று கொண்டு செத்தான்‌. 
யூதாசுக்குப்‌ பதிலாக மத்தியா 
தேர்ந்தெடூக்கப்பட்டார்‌. எனக்கு 
தரப்பட்ட ஆண்டவருடைய ஊழிய 
வாய்ப்புகளை நான்‌ நிராகரித்‌ 
தால்‌ அது வேறொருவருக்குத்‌ 
தரப்படும்‌. அதற்கான வெகுமதி 
அவர்களைச்‌ சேரும்‌. 


இரண்டாவதாக, நான ஒரு 
காரியத்தைச்‌ செய்ய வாய்ப்பு 
கிடைத்தும்‌ அதனைத்‌ தவறான 
வழியில்‌ செய்ததால்‌ அதற்‌ 
கான பலனை இழக்கநேரிடும்‌. 
எனவே நமது ஊழியத்தைக்‌ 
குறித்து நாம்‌ எச்சரிக்கையுடன்‌ 
இருப்பது அவசியம்‌. தேவன்‌ 
நம்முடைய வாழ்வில்‌ 
எதிர்பார்ப்பதை நாம்‌ அறிவோம்‌ 
எனில்‌, குறையுள்ள நமது 
ஜீவியம்‌ மற்றும்‌ நாம்‌ செய்யும்‌ 
ஊழியங்கள்‌ ஆகியவற்றை 
சரிப்படூத்திக்கொள்ள வேண்டும்‌. 
இல்லையெனில்‌ கிறிஸ்துவின்‌ 
நியாயாசனத்துக்குமுன்‌ நாம்‌ 
தலைகுனிந்து நிற்க நேரிடலாம்‌. 


“உன்னிடத்தில்‌ சில குறைகள்‌ 
உண்டு, அவற்றை நீயும்‌ 
அறிவாய்‌. ஆனால்‌ நீ அவற்‌ 
றைக்குறித்து கவலைகொள்ள 
வில்லை; அவற்றைக்‌ 
களையவும்‌ இல்லை. எனக்கு 
நீ செய்த ஊழியத்தில்‌ 
குறைகள்‌ உண்டு. நான 
அதனை அங்கீகரிக்கவில்லை. 
எனவே அதற்கான 
அன்பளிப்பை நீ இழக்கிறாய்‌” 
என்று கிறிஸ்து கூறுவார்‌. 


ஒருவன்‌ மலயுத்தம்‌ பண்ணினா 
லும்‌ சட்டத்தின்படி பண்ணாவிட்‌ 
டால முடிசூட்டப்பட மாட்டான்‌ 
அலலவா? இவவாறாக இழந்து 
போன பரிசுகளை மீண்டும்‌ 
பெற்றுக்கொள்ள வாய்ப்பு 
உண்டா? கிறிஸ்து அவற்றைத்‌ 


16 சத்தியவசனம்‌ | 2014 ஆகஸ்ட்‌ - செப்டம்பர்‌ 


திரும்பவும்‌ அளிப்பாரா அல்லது 
தர மறுத்துவிடுவாரா? “நான்‌ 
உனக்கு அநேக பரிசுகள்‌ 
அளித்தேன்‌. ஆனால்‌, இப்போது 
அவற்றை உன்‌ கையிலிருந்து 
பிடுங்கிக்கொண்டேன்‌” என்று 
கிறிஸ்து ஒருபோதும்‌ சொல்ல 
மாட்டார்‌ என நான்‌ எண்ணுகி 
றேன்‌. இவ்வுலக வாழ்வை நாம்‌ 
முடித்தபின்னர்‌, இயேசு கிறிஸ்து 
நமக்கு பரலோக வெகுமதிகளைத்‌ 
தருவார்‌. “மனுஷ குமாரன்‌ 
தம்முடைய பிதாவின்‌ மகிமை 
பொருந்தினவராய்த்‌ தம்முடைய 
தூதரோடுங்கூட வருவார்‌; 
அப்பொழுது, அவனவன்‌ கிரியைக்‌ 
குத்தக்கதாக அவனவனுக்குப்‌ 
பலனளிப்பார்‌” (மத்‌.16:27) என்று 
கிறிஸ்து கூறியுள்ளார்‌. 


ஒரு மனிதனுக்கு பலன்‌ அளிப்பது 
என்பது அந்த மனிதனுக்கு 
வெகுமதி தருவதேயாகும்‌. அவர்‌ 
நம்மை விசாரணை செய்து, 
இவற்றில்‌ சில உனக்குரியது 
அல்ல. இன்னும்‌ நீ பெற்றுக்‌ 
கொண்டிருக்க வேண்டியது 
அநேகம்‌ என்று கூறுவார்‌. 
வெகுமதிகளை இழப்பது என்பது 
அதைப்‌ பெறும்‌ வாய்ப்பினை 
இழப்பது என்றே பொருள்படும்‌. 


இதனை சத்திய வார்த்தைகள்‌ 
மூலமாக ஆராய்வோம்‌. 
அப்போஸ்தலனாகிய யோவான்‌ 
தமது முதலாம்‌ நிருபத்திலே, 
“இப்படியிருக்க, பிள்ளைகளே, 
அவர்‌ வெளிப்படும்போது நாம்‌ 
அவர்‌ வருகையில்‌ அவருக்கு 
முன்பாக வெட்கப்பட்டுபோகாமல்‌ 
தைரியமுள்ளவர்களாய்‌ இருக்கும்‌ 
படிக்கு அவரில்‌ நிலைத்திருங்கள்‌” 
(1யோவா. 2:28) என எழுதியுள்‌ 
ளார்‌. இப்பொழுது செவவையான 
காரியங்களைச்‌ செய்யுங்கள்‌, 
அப்பொழுது ஆண்டவர்‌ வருகை 
யில்‌ செவ்வையாய்ச்‌ செய்தோம்‌ 
என்ற தைரியம்‌ உங்களுக்கு 
உண்டாயிருக்கும்‌. கிறிஸ்துவின்‌ 
நியாயாசனத்தில்‌ தலைகுனிவு 
அடையவேண்டாம்‌ என்று 
பொருள்பட அவர்‌ கூறியுள்ளார்‌. 


நங்களும்‌ நானும்‌ கிறிஸ்துவின்‌ 
நியாயாசனத்தின்‌ முன்நிற்க 
எதிர்பார்த்துக்‌ கொண்டிருக்கி 
றோம்‌. அதற்காக இவ்வுலகில்‌ 
இருந்துகொண்டு கவலைப்பட 
வேண்டாம்‌. நம்முடைய ஆவி, 
ஆத்துமா சரீரம்‌ யாவிலும்‌ 
மாசற்றவாகளாய்‌ அவருக்கு முன்‌ 
நிற்க நாம்‌ தைரியமாய்‌ இருக்க 
வேண்டும்‌. நாம்‌ செய்த காரியம்‌, 





அதன்‌ நோக்கம்‌, அது செய்யப்‌ 
பட்ட விதம்‌ இவற்றைக்‌ குறித்து 
நம்பிக்கையுடன்‌ நாம்‌ இருப்போமா 
னால்‌, இவ்வுலகில்‌ எவருமே 
அதைப்‌ பாராட்டாவிட்டாலும்‌, 
அந்த நாளை நாம்‌ மகிழ்ச்சியுடன்‌ 
எதிர்நோக்கியிருப்போம்‌. 


இரட்சிப்பும்‌ வெகுமதியும்‌ ஒன்றல்ல 
என்பதை நாம்‌ நினைவிற்கொள்ள 
வேண்டியது அவசியம்‌. எபேசியர்‌ 
2:8,9 ல்‌ இரட்சிப்பு என்பது 
“கிருபையினாலே விசுவாசத்தைக்‌ 
கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள்‌; 
இது உங்களால்‌ உண்டானதல்ல, 
இது தேவனுடைய ஈவு; ஒருவரும்‌ 
பெருமைபாராட்டாதபடிக்கு இது 
கிரியைகளினால்‌ உண்டானதல்ல” 
என்றும்‌, வெகுமதி என்பது 
“ஏனெனில்‌, நற்கிரியைகளைச்‌ 
செய்கிறதற்கு நாம்‌ கிறிஸ்து 
இயேசுவுக்குள்‌ சிருஷ்டிக்கப்பட்டு, 
தேவனுடைய செய்கையாயிருக்கி 
றோம்‌; அவைகளில்‌ நாம்‌ 
நடக்கும்படி அவர்‌ முன்னதாக 
அவைகளை ஆயத்தம்பண்ணி 
யிருக்கிறார்‌” (எபே.2:10) என 
பவுல்‌ எழுதுகிறார்‌. 
நற்கிரியைகளைச்‌ செய்யவே 
இரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்‌. 


2 





கிறிஸ்துவின்‌ நியாயாசனத்திலே 
நமக்கு வெகுமதிகள்‌ கொடுக்கப்‌ 
பட்டு, நம்முடைய வாழ்வு 
நியாயந்தீர்க்கப்படும்‌. அங்கே 
இரட்சிப்பைக்‌ குறித்த கேள்வி 
எழாது. அதாவது எனக்கு 
வெகுமதி இல்லை என்றாலும்‌ 
எனக்கு இரட்சிப்பு அதாவது 
நித்திய ஜீவன்‌ உண்டு. அங்கே 
என்னுடைய வாழ்வின்‌ 
கிரியைகளே விசாரிக்கப்படும்‌. 


1கொரி.3:15 இல்‌ “ஒருவன்‌ 
கட்டினது வெந்துபோனால்‌, அவன்‌ 
நஷ்டமடைவான்‌; அவனோ 
இரட்சிக்கப்படுவான்‌; அதுவும்‌ 
அக்கினியிலகப்பட்டுத்‌ தப்பினது 
போலிருக்கும்‌” என்று கூறப்பட்டூள்‌ 
ளது. இதனை பின்வருமாறு நாம்‌ 
விளக்கலாம்‌. உங்களுடைய வீடு 
தீ பற்றிக்கொண்டது என வைத்து 
கொள்வோம்‌. தீ வேகமாகப்‌ 
பரவுகிறது. நீங்கள்‌ வேகமாக 
வெளியேறவேண்டும்‌. உங்கள்‌ 
உடைமைகள்‌ அனைத்தையும்‌ 
எடூத்துக்கொள்ள நேரமில்லை. 
ஆனால்‌ உங்களுக்கு மிகமிக 
அவசியமான பொருட்களைமட்டும்‌ 
எடுத்துக்கொண்டு உயிர்‌ தப்ப 
வெளியேறிவிடுவீர்கள்‌ அல்லவா? 


இயேசுவின்‌ வழிதனில.., 


சிர ஊர்‌ சீமோன்‌ 

சிரம்‌ தாழ்த்திச்‌ சுமந்தாள்‌ 
சிலுவை ஆயிரமாயிரம்‌ பாவம்‌ 
ஆண்டவர்‌ தாம்‌ சுமக்க... 
பாரமான மரச்‌ சிலுவை 
பாசத்தோடு சுமந்து சென்றான்‌ 
ரரமனின்‌ பாடுகளில்‌ 
1ங்கெடுத்தான்‌ பாக்கியவான்‌. 


யேசுவின்‌ நெருழ்ச்சும்‌ 
வேதனையின்‌ முனகலும்‌ 
இன்று நாள்‌ கேட்டோ 
வ்‌ பாரம்‌ நான்‌ சுமக்க... 
பாடு நிறை மக்களில்‌ 
2யேசுவைக்‌ காண்பேனே 
பாரச்‌ சிலுவை சுமந்து 
பாக்கியம்‌ பெறுவ. 


உங்களுடைய பொருட்கள்‌ 
அனைத்தையும்‌ இழக்க 
நேரிட்டாலும்‌, நங்கள்‌ உயிருடன்‌ 
இருப்பது ஆறுதலுக்குரியது 
அல்லவா? 


நான சொல்ல வருவது 
என்னவென்றால்‌, கிறிஸ்துவின்‌ 
நியாயாசனத்துக்குமுன்‌, அநேக 
காரியங்கள்‌ எரிந்துபோய்விடும்‌. 
நாம்‌ அருமையானது என 
எண்ணின அநேக விடயங்கள்‌ 
சோதனையில்‌ நிற்கமாட்டாது. 
ஆனால்‌ நம்முடைய ஜீவன்‌ 
அழிந்துபோகாது. 


நான்‌ என்‌ ஆண்டவரும்‌ 
இரட்சகருமான இயேசுவின்‌ 
கரத்தினில்‌ இருக்கிறேன்‌. அவர்‌ 
என்னை தமது கரங்களில்‌ 
இறுகப்பற்றிக்‌ கொண்டிருக்கிறார்‌ 
என்பதே மகிழ்ச்சியான செய்தி! 


இந்த நவீன உலகில்‌ திருச்சபை 
களில்‌ நடைபெறும்‌ ஆராதனை 
நிகழ்வுகளும்‌, தேவனுடன்‌ 
ஐக்கியம்‌ கொள்வதற்குப்‌ பதிலாக 
பல்வேறு நிகழ்ச்சிகளில்‌ பங்கு 
பெறுவதும்‌, வெறும்‌ சடங்கா 
சாரங்களைப்‌ பின்பற்றுவது 
மாகவே உள்ளன. 





தேவனுக்கு ஊழியம்‌ செய்வ 
தைப்‌ பற்றியும்‌ எது நிலையா 
னது, எது மாயையானது 
என்பதைப்‌ பற்றி வேதாகமம்‌ 
தெளிவாகக்‌ காட்டூவதால்‌ நாம்‌ 
வேதாகமத்துக்குத்‌ திரும்ப 
வேண்டும்‌. தேவனுடைய 
வார்த்தையை வாசித்து, 
தியானித்து, ஆராய்ந்து தேவன்‌ 
எவைகளுக்கு வெகுமதிகளை 
அளிக்கிறார்‌ என்பதைத்‌ தெரிந்து 
அதனை செய்ய அவருடைய 
ஞானத்தையும்‌, ஆலோசனையை 
யும்‌ கிருபையையும்‌ பெற்றுக்‌ 
கொள்வோமாக! கர்த்தர்தாமே 
உங்களை ஆசீர்வதிப்பாராக! 


சத்தியவசனம்‌ | ஆகஸ்ட்‌ - செப்டம்பர்‌ 17 


Iறியும்‌, பரலோக ராஜ்யம்‌ மறத்தேசத்துக்குர்‌ பிரயாணம்‌ 
போகிற ஒரு மறுஷா்‌, தன்‌ ஊழியக்காரரை அழைத்து, தன்‌ 
ஆஸ்திகளை அவர்கள்‌ வசமாய்‌ ஒய்பக்கொடுத்ததுபோல்‌ 
ழக்கிறது. 15. பப மன்‌ திறமைக்குத்தக்கதாக, 
ஒருவனிடத்தில்‌ ஐந்து தாலந்தும்‌, ஒருவனிடத்தில்‌ இரண்டு 
தாலந்தும்‌, ஒருவனிடத்தில்‌ ஒரு தாலந்துமாகக்‌ கொடுத்து, உடனை 
மார்ப பொனான்‌. 16. ஐந்து தாலந்தை வாங்கினவன்‌ 
ரோய்‌, ௮லவைகளைக்கொண்டு வியாபாரம்‌ பண்டரி, வேறு ஜந்து 
தாலந்தைச்‌ சம்பாதித்தான்‌. 17. அப்த ரண்டு தாலந்தை 
வாங்கினவனும்‌, வேறு ரண்டு தாலந்தைச்‌ சம்பாதித்தான்‌. 

18. ஒரு தாலந்தை வாங்கினவனை, ரோய்‌, நிலத்தைத்‌ தோணட, 
தன்‌ எலுமாறுடைய பணத்தைர்‌ புதைத்துவைத்தான்‌. 19. வெகு 
மாலமான பினு ௮ந்த ஊழியக்காரருடைய எஜமான்‌ திரும்பி வந்து, 
aவர்குளிடத்தில்‌ கணக்குக்‌ கேட்டான்‌. 20. பொழுது, ஐந்து 


தாலந்தை வாங்கினவன்‌, வேறு ஐந்து தாலந்தைக்‌ கொண்டுவந்து: 


ஆண்டவனே, ஐந்து தாலந்தை என்னிடத்தில்‌ ஒய்ரவித்தி ரே. 
௮வைகளைக்கொண்டு, 8தோ, வேறு ஐந்து தாலந்தைச்‌ 
சம்பாதித்தேன்‌ என்றான்‌. 21. ௮வறுடைய எஜமான்‌ 

வனை நோக்கி: நல்லது, உத்தமமழும்‌ உண்மையழளள 
ஊழியக்காரனை, கொஞ்சத்தில்‌ உண்மையாயிருந்தாய்‌, 
2ந்ச்த்தின்மேல்‌ 2 எனை திகாரியாக வைப்‌, 9 எ 
பரமா து சந்தோடஷத்திற்குள்‌ ரிரவேசி! என்றான்‌. 

22. இரண்டு தாலந்தை வாந்கினவலும்‌ வந்து: ஆண்டவனை, 
ரண்டு தாலந்தை என்னிடத்தில்‌ ஒய்பவித்தீரே. ௮வைகளைக்‌ 
கொண்டு, இதோ, வேறு ரண்டு தாலந்தைச்‌ சம்பாதித்தேன்‌ 
என்றான்‌. 23. எவனுடைய எஜமான்‌ ௮வனை நோக்கி: நல்லது, 
ஓ_த்தமழமும்‌ உண்மையுமழுள்ள ஊழியக்காரனை, கசொஞ்சத்திலே 
9 அமையாயிருந்தாய்‌, ௮நறேகத்திள்மேல்‌ 2 எனனை ௮திகாரியாக 
வைய்பேன்‌. உன்‌ எஜமாறுடைய சந்தோஷத்திற்குள்‌ ரிரவேசி 
என்றான்‌. 24. ஒரு தாலந்தை வாங்கினவன்‌ வந்து: ஆண்டவனை, 
நீர்‌ விதைக்காத டத்தில்‌ ௮றுக்கிறவடும்‌, தெளிக்காத இடத்தில்‌ 
சேர்க்கிறவமுமான கழனழமுள்ள மஓறுஷன்‌ என்று எறிவேன்‌. 

25. ஆகையால்‌, நான்‌ பயந்து, ரோய்‌, 2 மது தாலந்தை நிலத்தில்‌ 
தைத்து வைத்தேன்‌. 8தோ, உம்முடையதை வாங்கிக்கொள்ளும்‌ 
என்றான்‌. 26. ஏவறுடைய எஜமான்‌ பிரதியுத்தரமாக: 
யொல்லாதவலும்‌ சோம்பறுமான ஊழியக்காரனை, நான்‌ 
விதைக்காத இடத்தில்‌ ௮றுக்கிறவனென்றும்‌, தெஸிக்காத 
டத்தில்‌ சேர்க்கிறவனைன்றும்‌ ௮றிந்திரந்தாயே. 

27. சிiடியானால்‌, நீ என்‌ பணத்தைக்‌ காசுக்காரரர்‌ வசத்தில்‌ 
ரோட்டுிவைக்க வேண்ழயதாயிருந்தது. அப்பொழுது, நான்‌ வந்து 
என்னுடையதை வட்டியோடே வாங்கிக்கொள்ளுவேனே, என்று 
சொல்லி, 28. ௮வனிடத்திலிருக்கிற தாலந்தை எடுத்து, ரத்துத்‌ 
தாலந்துள்ளவறுக்முக்‌ கொடுங்கள்‌. 29. உ ள்ளவனெவனோ 
௮வனுக்குக்‌ கொடுக்கப்படும்‌, பரிழ்ரணமும்‌ அடைவாள்‌. 
ூல்லாத்வனிடத்திலிருந்து 2_ள்ளதும்‌ எடுத்துக்கொள்ளர்படும்‌. 
30. பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய 8வனைர்‌ நறம்பான 
ருளிலே தீள்ளிர்போடுங்கள்‌. ப்ப அழுகையும்‌ ரற்கடழிர்ம்‌ 

2 ண்டாயிருக்கும்‌ என்றான்‌. (மத்தேயு 25:14) 


சத்தியவசனம்‌ | 2014 ஆகஸ்ட்‌ - செப்டம்பர்‌ 








தாலந்துகளிள்‌ உவமை 
சுவிசேஷகர்‌ சுசி பிரபாகரதாஸ்‌ 


மத்தேயு 25:14-30 வரையிலான 
வேத பகுதியை தாலந்துகளின்‌ 
உவமை என்று அழைப்பதுண்டு. 
இந்த உவமையில்‌ குறிப்பிடப்படும்‌ 
தாலந்தை வரங்களுக்கு ஒப்பிடக்‌ 
கூடாது. அதேபோல தாலந்து 
என்பது பணத்தையும்‌ குறிக்க 
வில்லை. இயேசு இங்கு 
குறிப்பிடும்‌ தாலந்து ஒரு எடை 
அளவாகும்‌. ஒரு தாலந்து 
வெள்ளி என்பது ஒரு வருடத்தில்‌ 
உழைக்கும்‌ உழைப்புக்கேற்ற 
ஊதியத்தைவிட மேலானதாகும்‌. 
அப்படியெனில்‌ ஒருவனிடத்தில்‌ 
ஐந்து தாலந்துள்ள ஒரு பெரும்‌ 
பணத்தைக்‌ கொடுத்தார்‌. இந்த 
உவமையை இயேசு எதற்காக 
சொன்னார்‌ என்பதைப்‌ பார்ப்போம்‌. 


இயேசுவைச்‌ சுற்றிலும்‌ இருவித 
மான கூட்டத்தினர்‌ இருந்தனர்‌. 
ஒரு கூட்டம்‌ பக்திமார்க்கத்தவர்‌. 
பரிசேயர்கள்‌ தாங்கள்‌ பக்திமார்க்‌ 
கத்தில்‌ இருப்பதாக சொல்லிக்‌ 
கொண்டனர்‌. இன்னொரு கூட்டம்‌ 


அவருடைய சீஷர்கள்‌. இயேசு 
கிறிஸ்து இவ்விரு கூட்டத்தினரை 
யும்‌ இணைத்து அவர்களுக்கு 
உவமைகளின்‌ வாயிலாக செய்தி 
களை சொன்னார்‌. 


இந்த பக்தி மார்க்கத்தார்‌ வேத 
பிரமாணங்களை கைக்கொண்டவர்‌ 
களாய்‌ இருந்தாலும்‌ அவர்களிடத்‌ 
தில்‌ அநேக குறைகள்‌ இருந்தது. 
இவர்கள்‌ மற்றவர்களோடு பழகி 
ஜக்கியம்கொள்ள மறுத்தனர்‌. 


ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 
பாவிகளோடும்‌ ஆயக்காரரோடும்‌ 
பந்தியிருந்ததைப்‌ பார்த்தபோது 
இவர்களால்‌ தாங்கிக்கொள்ள 
இயலவில்லை. இவர்கள்‌ தம்மை 
மற்றவர்களிடத்திலிருந்து விலக்கிக்‌ 
காத்துக்‌ கொள்ளவேண்டும்‌ என்ற 
தவறான நம்பிக்கையிலே இருந்து 
வந்தனர்‌. ஆனால்‌ ஆண்டவா 
அந்த மக்கள்‌ மத்தியிலும்கூட 
பரலோக இராஜ்ஜியத்தின்‌ 
செய்தியை ஆயக்காரரோடும்‌ 
விபச்சாரக்காரரோடும்‌ பகிர்ந்து 
கொண்டார்‌. இதைக்‌ கண்டவுடன்‌ 
மேலும்‌ மனம்வெதும்பினார்கள்‌. 
இந்த பரிசுத்த மார்க்கத்தார்‌ வேத 
பிரமாணத்திற்குப்‌ புதிய 
போதனைகளைக்‌ கற்றுக்கொள்ள 
மறுத்தனர்‌. 


ஆனால்‌ சீஷன்‌ என்பதற்கு கற்றுக்‌ 
கொள்ளுகிறவன்‌ என்று அர்த்தமா 
கும்‌. இவர்கள்‌ தங்களுக்கு 
எல்லாம்‌ தெரியும்‌ என்ற மனப்‌ 
பான்மையோடூ இருந்தனர்‌. வேத 
பிரமாணத்தின்‌ வியாக்கியானம்‌ 
இதுதான்‌, இதற்குமேல்‌ வேதத்தின்‌ 
உள்ளான உண்மையான காரியங்‌ 
களை தாங்கள்‌ கற்றுக்கொள்ள 
வேண்டிய அவசியமில்லை என்று 
கருதி இயேசு கிறிஸ்து கூறிய 
சத்தியங்களைக்‌ கேட்பதற்குத்‌ 
தங்கள்‌ காதுகளை அடைத்துக்‌ 
கொண்டனர்‌. இவர்களிடத்தில்‌ 
இருந்த இன்னுமொரு குறைபாடு 


என்னவெனில்‌ பிறருக்கு உதவ 
மறுத்தனர்‌. வேதபிரமாணம்‌ மற்ற 
வர்களுக்கு நாம்‌ உதவுவதையும்‌ 
இரக்கம்‌ பாராட்டுவதையும்‌ அன்பு 
கூருவதையும்‌ போதிக்கிறது. 


ஆனால்‌ இந்த பரிசேயர்கள்‌ வேத 
பிரமாணங்களைப்‌ பெயரளவில்‌ 
கைக்கொண்டார்களே தவிர 
எவருக்கும்‌ உதவி செய்வதை, 
எவரிடத்திலும்‌ அன்புகூருவதை 
தவிர்த்து வந்தனர்‌. மற்றவர்களின்‌ 
உதவியினாலும்‌ பணத்தினாலும்‌ 
ஆதரவினாலும்‌ தங்களை வளர்த்‌ 
துக்கொண்ட இவர்கள்‌ மற்றவர்‌ 
களின்மேல்‌ தங்கள்‌ பாரமான 
சுமைகளை வைத்தனர்‌. 
இவர்களுக்காகதான்‌ ஆண்டவர்‌ 
இந்த உவமையை சொன்னார்‌. 
வேத அறிவும்‌ அனுபவமும்‌ பக்தி 
நெறி கோட்பாடும்‌ ஆகியவை 
இருந்தபோதும்‌ இவர்களிடத்தில்‌ 
இவைகளைப்‌ பயன்படுத்தும்படி 
மற்றவர்களுக்கு இடங்கொடூக்க 
வில்லை. எனவேதான்‌ தாலந்து 
களை பயன்படுத்தாத அம்மனித 


னுக்கு இவர்களை ஓப்பிடூகின்றார்‌. 


இன்னொரு கூட்டத்தினராக 
இயேசுவை சூழ்ந்திருந்தவர்கள்‌ 
அவரது சீஷர்கள்‌ ஆவர்‌. சீஷர்‌ 
களை பொருத்தவரை அவர்களது 
பெரிய ஈவும்‌ தாலந்தும்‌ இயேசு 
கிறிஸ்துவே. தேவன்‌ அருளிய 
சொல்லி முடியாத ஈவிற்கு 
ஸ்தோத்திரம்‌ என்று கூறும்‌ 
சீஷர்கள்‌, பிறரும்‌ இயேசு கிறிஸ்து 
வுக்குள்ளான ஆசீர்வாதங்களை 
பெற்றுக்கொள்ளவும்‌ அனுபவிக்க 
வும்‌ வேண்டும்‌ என சீஷர்களுக்கு 
உணார்த்தும்படியாகவே இந்த 
உவமையைச்‌ சொன்னார்‌. 


எனவே நாமும்‌ தேவனிடத்திலி 
ருந்து பெற்ற ஈவுகளை மற்றவாக 
ளோடு பகிர்ந்துகொள்ளவில்லை 
என்றால்‌ நாமும்‌ பரிசேயர்களாக 
மாறி விடுவோம்‌. இயேசு கிறிஸ்து 


பரமேறும்போது, உலகமெங்கும்‌ 
போய்‌ சகல ஜாதிகளுக்கும்‌ 
நற்செய்தியை அறிவியுங்கள்‌ 
என்றார்‌. சுவிசேஷத்தை அறிவிப்‌ 
பது நம்மேல்‌ விழுந்த கடமை! 


தாலந்துகளை தரும்‌ எஜமான 
இந்த உவமையில்‌ கர்த்தராகிய 
இயேசு கிறிஸ்து எஜமானனாக 
குறிப்பிடப்படுகிறார்‌. எஜமான்‌ 
ஒருவனிடத்தில்‌ ஐந்து தாலந்தை 
யும்‌ மற்ற இருவரிடத்திலும்‌ 
இரண்டு, ஒன்று என்று பகிர்ந்து 
கொடுக்கிறார்‌. எஜமான்‌ ஒவ்வொ 
ருவருக்கும்‌ தாலந்துகளை சம 
அளவில்‌ கொடுக்கவில்லை. 


அவர்களுடைய திறமைக்குத்தக்க 
ப்படி ஐந்து, இரண்டு, ஒன்று 
என்று கொடுக்கிறார்‌. மனிதர்கள்‌ 
ஒரேவிதமாக இருந்தாலும்‌ 
வித்தியாசமான மனமும்‌ ஆள்தத்‌ 
துவமும்‌ திறமையுமுடையவர்கள்‌. 
அவரவர்களுடைய வாழ்விற்குத்‌ 
தகுந்தாற்போல நமக்கு கிருபை, 
வல்லமை, வாய்ப்புகளை பகிர்ந்து 
அளிக்கிறார்‌. இவைகளைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாம்‌ சும்மா 
உட்கார்ந்திருக்கக்கூடாது. நாம்‌ 
அவைகளைப்‌ பயன்படுத்தும்படி 
அழைக்கப்படுகிறோம்‌. நாம்‌ 
பயன்படுத்தாத ஒவ்வொரு 
காரியமும்‌ நாளடைவில்‌ 
செயலற்றுப்‌ போகும்‌. நாம்‌ பெற்ற 
தாலந்துகளையும்‌ வரங்களையும்‌ 
பயன்படுத்தவில்லையென்றால்‌ 
அவைகளை இழந்துபோகிற 
நிலை நமக்கு ஏற்படும்‌. 


கணக்கு கேட்கும்‌ எஜமான 
இரண்டாவதாக தாலந்துகளைக்‌ 
கொடுத்த எஜமான்‌ வேலைக்‌ 
காரனிடம்‌ கணக்குக்‌ கேட்கிறார்‌. 
இவ்வாறு கணக்கு ஓப்புவிக்கும்‌ 
போது, ஐந்து தாலந்துகளைப்‌ 
பெற்றவன்‌ தான்‌ வேறு ஐந்து 
தாலந்துகளை சம்பாதித்ததாகவும்‌ 
இரண்டு தாலந்துகளைப்‌ 


சத்தியவசனம்‌ | ஆகஸ்ட்‌ - செப்டம்பர்‌ 19 


= 
E 
Q 
6] 
6 
ட 
5 
டி 
வு 
்‌ 
டி 





பெற்றவன்‌ தான்‌ வேறு இரண்டு 
தாலந்துகளைச்‌ சம்பாதித்ததாக 
வும்‌ கூறுகிறான்‌. ஆனால்‌ ஒரு 
தாலந்தைப்‌ பெற்றவனோ தான்‌ 
பெற்ற தாலந்தை மண்ணிலே 

புதைத்து வைத்தேன்‌ எனறான்‌. 


இதைப்போலவே ஆண்டவரிடமி 
ருந்து கிருபைகளையும்‌ வல்லமை 
யையும்‌ வாக்குத்தத்தங்களையும்‌ 
எத்தனையோ சிலாக்கியங்களை 
யும்‌ பெற்ற நாம்‌ அவரது இராஜ 
ஜியத்திற்காக பயன்படுத்தினோமா 
என்று கர்த்தர்‌ கேட்கும்போது 
நாம்‌ அவருக்கு கணக்குகொடுக்க 
வேண்டும்‌. நாம்‌ நேரம்‌, பணம்‌, 
மற்றெல்லாவற்றைக்‌ குறித்தும்‌ 
ஒருநாளில்‌ கணக்குகொடுக்க 
வேண்டியவர்களாக இருக்கிறோம்‌. 


வெகுமதி தரும்‌ எஜமான 
மூன்றாவதாக தாலந்துகளைக்‌ 
கொடூத்த எஜமான்‌, அதைப்‌ 
பெற்ற வேலைக்காரர்கள்‌ எவ்வித 
இடர்பாடுகள்‌ வந்தாலும்‌ 
துணிச்சலோடு முயற்சி எடுத்து 
அதைப்‌ பயன்படுத்தவேண்டும்‌ 
என்று விரும்புகிறார்‌. ஐந்து 
தாலந்துகளையும்‌ இரணடு 
தாலந்துகளையும்‌ பெற்றவன்‌ 
துணிச்சலோடு அவைகளைப்‌ 
பயன்படுத்தி தாலந்துகளை 
சம்பாதித்தனர்‌. ஆனால்‌ ஒரு 
தாலந்தைப்‌ பெற்றவனோ 
துணிச்சலையும்‌ தைரியத்தையும்‌ 
இழந்தவனாயும்‌ தான்‌ 
கஷ்டப்படுவதை விரும்பாதவனாய்‌ 
இருந்தபடியால்‌ அதைப்‌ புதைத்து 
வைத்தான்‌. அவனிடம்‌ உள்ளதும்‌ 
எடூத்துக்கொள்ளப்பட்டது. 
பிரயாசப்படுகிறவர்கள்‌ 
கர்த்தரிடமிருந்து வெகுமதிகளைச்‌ 
சுதந்தரித்துக்‌ கொள்கின்றனர்‌. 
அவனிடத்தில்‌ எஜமான்‌ 
கணக்குக்கேட்ட பொழுது, நீர்‌ 
விதைக்காத இடத்தில்‌ 
அறுக்கிறவரும்‌, தெளிக்காத 


20 சத்தியவசனம்‌ | 2014 ஆகஸ்ட்‌ - செப்டம்பர்‌ 


இடத்திலே சேர்க்கிற கடினமான 
மனிதன்‌ என்று அறிவேன்‌ என்று 
சொன்னான்‌. இவனிடத்தில்‌ நாம்‌ 
கற்றுக்‌ கொள்கிற பாடம்‌ என்ன? 


வேலைக்காரரின்‌ தவறான 
புரிந்துணர்வு. 

முதலாவது ஒரு தாலந்தைப்‌ 
பெற்றவன்‌ தன்‌ எஜமானனைத்‌ 


தவறாகப்‌ புரிந்து வைத்திருந்தான்‌. 


அவரைக்குறித்து கடினமுள்ளவர்‌, 
அவர்‌ விதைக்காத இடத்திலே 
அறுக்கிறவர்‌ என்று கூறுகிறான்‌. 
விதைத்தாலதான்‌ அறுக்கமுடியும்‌ 
என்பதுதான்‌ உலக இயலபு. 
இவன்‌ விதைக்க விரும்பவில்லை. 
ஆகையினால்‌ தான்‌ அவன்‌ 
விருத்தியடையவில்லை. 


இன்றைக்கும்‌ ஆண்டவரைக்குறித்‌ 
தும்‌ ஆவியானவரைக்‌ குறித்தும்‌ 
அநேகர்‌ தவறான எண்ணம்‌ 
உடையவர்களாயிருக்கின்றனர்‌. 
அவர்‌ நமது பிரயாசத்திற்கு ஏற்ற 
ஆசீர்வாதத்தையும்‌ நன்மைகளை 
யும்‌ தருகிறவராயிருக்கிறார்‌. 
உங்கள்‌ பிரயாசங்களை மறந்து 
போவதற்கு அவர்‌ அநீதியுள்ளவர்‌ 
அல்ல. அவன்‌ தன்‌ எஜமானன்‌ 
கடினமானவன என்று தவறாக 


எண்ணி பயந்ததினால்தான்‌ பெற்ற 
தாலந்தை பூமியிலே புதைத்து 


வைத்தான்‌. இதோ, உம்முடைய- 
தை வாங்கிக்கொள்ளும்‌ என்றான்‌. 
எஜமான்‌ அவனிடத்தில்‌, நான்‌ 
விதைக்காத இடத்தில்‌ அறுக்கிறவ 
னென்றும்‌, தெளிக்காத இடத்தில்‌ 
சேர்க்கிறவனென்றும்‌ அறிந்திருந்‌ 
தாயே. அப்படியானால்‌, ந என்‌ 
பணத்தைக்‌ காசுக்காரர்‌ வசத்தில்‌ 
போட்டு வைத்திருந்திருக்கலாம்‌. 
அப்பொழுது, நான்‌ வந்து என்னு 
டையதை வட்டியோடே வாங்கிக்‌ 
கொள்ளுவேனே எனறார்‌. 


வேலைக்காரரின்‌ தவறான 
முதலீடு 

இரண்டாவது, அவன்‌ சரியான 
இடத்தில்‌ முதலீடு செய்யாமல்‌ 
தவறான இடத்தில்‌ புதைத்து 
வைத்தான்‌. வங்கியிலோ காசுக்‌ 
காரரின்‌ கையிலோ கொடுத்திருந் 
தால்‌ அதற்குள்ள வட்டி கிடைத்‌ 
திருந்திருக்கும்‌. ஆண்டவரே வட்டி 
வாங்கச்‌ சொல்லி விட்டாரோ 
என்று சிலர்‌ நினைக்கலாம்‌. 
அப்படியல்ல, நீ வங்கியிலே 
முதலீடூ செய்திருந்தால்‌ அந்தப்‌ 
பணத்திற்கு எவ்வளவு கூடுதலாக 
கிடைக்கிறதோ அதைத்தான்‌ 
இங்கு இயேசு விளக்குகிறார்‌. ஒரு 
தாலந்தை வாங்கிய அவன்‌ வியா- 
பாரம்‌ செய்யவேண்டுமென்றோ 
அதைப்‌ பெருக்கவேண்டுமென்றோ 





எண்ணாமல்‌ நஷடத்தைத்தான 
எண்ணினான்‌. வியாபாரத்திலே 
லாபமும்‌ நஷ்டமும்‌ வரலாம்‌. 
திட்டமிட்டு பிரயாசப்பட்டு ஜாக்கிர 
தையோடூ செயலபட்டிருந்தால 
அவன்‌ ஒரு தாலந்தை இரட்டிப்‌ 
பாக்கியிருக்கலாம்‌. தனக்கு நல்ல 
வாய்ப்புகளும்‌ சூழ்நிலைகளும்‌ 
இருந்தபோதும்‌ தவறான இடத்தில்‌ 
முதலீடூ செய்தான்‌. 


மற்ற இருவரும்‌ தைரியத்தோடும்‌ 
நம்பிக்கையோடும்‌ பிரயாசப்பட்டு 
வியாபாரம்‌ செய்தார்கள்‌. எனவே 
தங்களுடைய தாலந்துகளை 
இரட்டிப்பாக்கினார்கள்‌. எஜமான்‌ 
இவர்களைப்‌ பார்த்து, “நல்லது, 
உத்தமமும்‌ உணமையுமுள்ள 
ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே 
உணமையாயிருந்தாய்‌, அநேகத்‌ 
தின்மேல்‌ உன்னை அதிகாரியாக 


வைப்பேன்‌, உன்‌ எஜமானுடைய 








உங்கள்‌ சபை 
விரும்புகின்றீர்களா? 
ஆராய்ந்தறிந்து 


எண்ணிக்கையிலும்‌ 

அரோக்கியமான 
நம்முடைய 
இப்பாடநெறியானது உ கவிபுரியும்‌. 


தரத்திலும்‌ வளர 


சூழலுக்கேற்ப 


சந்தோஷத்திற்குள்‌ பிரவேசி ' 
என்று கூறுகிறான்‌. 


தன்‌ எஜமானனைக்குறித்து 
தவறாகப்‌ புரிந்துகொண்டவனும்‌ 
தவறான இடத்தில்‌ முதலீடூ செய்த 
வனுமான அவனிடத்திலிருந்து 
தாலந்து பிடுங்கப்பட்டு அது பத்து 
தாலந்து உள்ளவனிடத்தில்‌ 
கொடுக்கப்பட்டது. எஜமான்‌ 
அவனைக்‌ கடிந்துகொணடு, 
“பிரயோஜனமற்ற ஊழியக்காரனா 
கிய இவனை புறம்பான இருளிலே 
தள்ளிப்‌ போடுங்கள்‌; அங்கே 
அழுகையும்‌ பற்கடிப்பும்‌ உண்டா 
யிருக்கும்‌” என்றான்‌. இப்பொழுது 
அவன்‌ தவறான இடத்திலே 
தண்டனை அனுபவிக்கும்படி 
அனுப்பப்பட்டான்‌. 


இதை வாசிக்கும்‌ அருமையான 
வர்களே, நமக்கும்‌ ஆண்டவர்‌ 





ரப்‌ 


11 நிலையம்‌ - ககொட்டாஞ்8சேனன 


வேண்டுமென 
வளர்ச்சிக்கான வழிகளை 
நடைமுறைபடுத்த 


கவனிக்கவும்‌: திருச்சபை பணியாளர்களுக்கும்‌ பல்வேறு மட்டங்களிலுள்ள 


தலைவர்களுக்கும்‌ மட்டுமுரியது 


ஒரு வாரம்‌ | காலம்‌: ஏப்ரல்‌ 28 - மே? 
நேரம்‌: மு.ப.8.30 - பிய.1,30 | புள்ளிகள்‌: 3 


செப்டெம்பர்‌ எகாடக்கம்‌ நவம்பர்‌ வரை 


வாரநான்‌ பாடங்கள்‌ 

ஈ ஆதியாகமம்‌ 

* இயேசுவும்‌ தேவராஜ்யமும்‌ 
பழைய ஏற்பாட்டிற்கான அறிமுகம்‌ 
ஈ ஆவிக்குரிய வரங்கள்‌ 


ஈ கிறிஸ்துவின்‌ தனித்துவமும்‌ 
செயற்பாடும்‌ 





115] AT ப 
காபியன்‌ தேவதாசன்‌ 





ஈ இறையியலுக்கான அறிமுகம்‌ 

* கிறிஸ்தவ அடிப்படை விசுவாசக்‌ / il 
கோட்பாடுகள்‌ யூத்‌ 

பணம்‌, உடமைகள்‌ மற்றும்‌ 
கேவராஜயம்‌ 


ஈ ஊழிய அறநெறி 


நம்முடைய வாழ்விற்கு தகுந்தாற்‌ 
போலவும்‌, நமது திறமைக்கேற்ற 
பிரகாரமாகவும்‌ தாலந்துகளைப்‌ 
பகிர்ந்து கொடுத்திருக்கிறார்‌. 
அந்த ஒரு தாலந்தைப்‌ பெற்றவ 
னைப்போல்‌ அல்லாமல்‌, நமது 
எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவுக்‌ 
காக தைரியத்தோடும்‌ முழு 
பெலத்தோடும்‌ திட்டமிட்டு பயன்‌ 
படுத்துவோம்‌, ஆத்தும ஆதாயம்‌ 
செய்யும்‌ அதேவேளை, எமக்கு 
கொடுக்கப்பட்ட தாலந்தை பெருக்‌ 
குவோம்‌. அதை தேவ இராஜ்ஜி 
யத்திற்காக பயன்படுத்துவோம்‌. 


இயேசு கிறிஸ்து மீண்டும்‌ வரும்‌ 
போது “உத்தமமும்‌ உண்மையு 
முள்ள ஊழியக்காரனே” என்று 
நம்மைப்‌ பாராட்டுவார்‌. இந்த 
பாக்கியத்தை நீங்கள்‌ 
அனைவரும்‌ பெற தேவன்‌ தாமே 
கிருபை செய்வாராக! 








ன ப 1 
பாடங்கள்‌ கொழம்பு கறறயியல்‌ கல்லூரியிற்‌ 
இறறுக்கல்ி றிறலயங்களில்‌ நரபிபறும்‌. 


கொப்பாஞ்சேறன (0173 281 177) 
யாழ்பாணம்‌ (0119 11] 311) 
ய ன 079 179 130) 

கிளிநொச்சி (0779 173 150) 

மட்டக்களம்பு (01% 913 102) 






மாலைநேர / சனிக்கிழமை பாடங்கள்‌ 
ஈ ஆமோஸ்‌ தீர்க்கதரிசியின்‌ நூல்‌ 


ஈ வேதாகமத்திலிருந்து ஜெபிக்க 


கற்றுக்கொள்ளல்‌ 
ஈ பிள்ளை வளர்ப்பும்‌ குடும்ப வாழ்வும்‌ 


ஈ சீஷர்களை உருவாக்குதல்‌ 








(சுவிசேஷப்பணி) 


மாதிரிகள 


189, துட்டுகெமுனு வீதி, கொஹுவளை | 0115524257 | registrar@cts.lk | www.cts.lk 


C75 இன்‌ வடகொழும்பு கல்வீ நிலையம்‌ த 
ச்‌ - இகொட்டாகத் சேனை 
ஈ நாளாந்த நற்செய்திப்பணி 


ஈ யாக்கோபு நிருபத்தின்‌ கிறிஸ்தவ 
வாழ்வு 


ஈ திருத்தூதுப்பணி (அருட்பணி) 







பதிவுகள்‌: க 
ஜல ப இரா! 
















குறும்யாடங்கள்‌ 


ஈ திருச்சபை எங்தாபித்தல்‌ 









கொழும்பு இறையியல்‌ கல்ஷார்‌ 


தேசங்களின்‌ மறுணுயமாக்கதவுக்காக திருச்சனக்கான வளங்கள்‌ 


10] ODT 10710) 


1 


காலந்துக 





அந்த வீடு (தேவனுடைய வீடு) 
ஜீவனுள்ள தேவனுடைய 
சபையாய்ச்‌ சத்தியத்துக்குத்‌ 
தூணும்‌ ஆதாரமுமாயிருக்கிறது. 
(1தீமோத்தேயு 3:15) 


“பார்வைக்கு ஆச்சரியம்‌ அற்புதம்‌; 
உள்ளேயோ வெறுமையும்‌ 
குளிர்மையும்‌. வல்லமையும்‌ 
அக்கினியும்‌ அவிந்துபோய்விட்டது; 
செத்துப்போன நிலாவைப்போல 
இன்னும்‌ ஒளிருகிறது.” இன்றைய 
திருச்சபையைக்‌ குறித்து சமகால 
ஆங்கிலேய கவிஞர்‌ ஒருவர்‌ 
எழுதிய ஆங்கில கவிதையின்‌ 
தமிழாக்கம்தான்‌ இது. 


இன்று பலருக்கு திருச்சபை 
என்பது ஒரு சமய சம்மந்தமான 
ஒரு ஸ்தாபனமாகிவிட்டது. 
அல்லது, உறவினரைச்‌ சந்திப்பது, 
பெண்‌ பார்ப்பது, பதவி வகிப்பது, 
திறமைகளை வெளிப்படுத்துவது 
என்று பலவித நிகழ்வுகளுக்காக 
இன்று சபை கூடூதல்‌ பிரபல்யமாகி 
விட்டது. 1 பக்கத்தில்‌ 


| 


ட அதி ட வு 
ஐ சத்தியவசனம்‌.|.2014 | 





i 


ய) யி படு 


அந்த வீடு (தேவறுடைய வீடு) 
ஜீவனுள்ள தேவறதுடைய சரையாய்ச்‌ 
சத்தியத்துக்குத்‌ தூணும்‌ 
ஆதாரமுமாயிரக்கிறது. 
[ஜமாத்தே 2:15 


பல வெளிநாடுகளில்‌ ஆலயங்கள்‌ 
சினிமாக்‌ கொட்டகைகளாகவும்‌ 
விருந்துபசார மண்டபங்களாகவும்‌ 
மாறிவருது கண்கூடு. 


இன்னொருபக்கத்தில்‌ தமது 
வைராக்கியத்தைக்‌ காட்டுகிற, 
காதல்செய்கின்ற ஆண்‌-பெண்‌ 
உறவுகள்‌ துளிர்‌ விடும்‌ 
இடமாகவும்‌, துணிகரமாக 
எதையும்‌ நடப்பிக்கக்கூடிய 
இடமாகவும்‌ இன்றைய ஆலயஙு 
களும்‌ சபை கூடிவருதலும்‌ 
கறைபட்டுவருகிறது என்பதையும்‌ 
யாராலும்‌ மறுக்கமுடியாது. 


அதேபோல, சபை வளர்ச்சியைக்‌ 
காட்டி மூப்பர்கள்‌ பணியாளர்கள்‌ 
கூடுகையில்‌, பதவி பண மோசடி 
களும்‌, தாக்கங்களும்‌ சண்டை 
களும்‌ திருச்சபைகளில்‌ இடம்பெறு 
வது ஏன்‌? கிறிஸ்துவையே மைய 
மாக வைத்திருக்கிறோம்‌ என்று 
சொல்லிக்கொண்டு சபைகள்‌ 


தமக்குள்‌ போட்டிப்பொறாமை | 
களை வளர்ப்பது எப்படி? 





- சாந்தி பொன்னு - 





இதுவா தேவனுடைய வீட? 
இதுவா திருச்சபை? 


“அன்றியும்‌ தேவபக்திக்குரிய 
இரகசியமானது யாவரும்‌ ஒப்புக்‌ 
கொள்ளுகிறபடியே மகா மேன்மை 
யுள்ளது. தேவன்‌ மாம்சத்திலே 
வெளிப்பட்டார்‌; ஆவியிலே நீதி 
யுள்ளவரென்று விளங்கப்பட்டார்‌. 
தேவதூதர்களால்‌ காணப்பட்டார்‌. 
புறஜாதிகளிடத்தில்‌ பிரசங்கிக்கப்‌ 
பட்டார்‌; உலகத்திலே விசுவாசிக்‌ 
கப்பட்டார்‌, மகிமையிலே ஏறெடுத்‌ 
(1தீமோத்‌ 
தேயு 3:16) முழு சுவிசேஷத்தை 
யும்‌ உள்ளடக்கிய ஒரு அழகிய 
சுவிசேஷப்‌ பாடல்‌ இது. 


துக்கொள்ளப்பட்டார்‌.” 


சுவிசேஷத்தின்‌ இருதயம்‌ என்று 
சொல்லக்கூடிய “மனித அறிவுக்‌ 
கெட்டாத தெய்வத்துவத்தின்‌ பரம 
இரகசியம்‌” இது. இந்த சத்தியத்‌ 
திற்குத்‌ தூணும்‌ ஆதாரமுமாய்‌ 
இருப்பதே திருச்சபை. சபை 
என்பது வெறும்‌ கட்டிடம்‌ அலல; 
கூட்டம்‌ கூடுகிற இடமும்‌ அல்ல. | 


| 
இ ஜீ | 





















































. கடவுளைப்‌ 
ராகிய 
ரட்சகராக 


ராலே மறுபடியும்‌ பிறந்து, மற்ற 


யாவரையும்‌ சகோதரராககொண்டு, 


தேவனோடே ஒரு புதிய உறவுக்‌ 
குள்‌ பிரவேசித்த தேவபிள்ளைகள்‌ 
ஒன்றுகூடுகின்ற இடம்தான்‌ 'சபை!. 


“இரட்சிக்கப்படுகிறவர்களைக்‌ 
கர்த்தர்‌ அனுதினமும்‌ சபையிலே 
சேர்த்துக்கொண்டு வந்தார்‌” (அப்‌. 
2:47) இதுவே தேவனுடைய வீடு. 
இந்த மக்கள்‌ ஒன்றுகூடுகையில்‌ 
தம்மோடு பேசுகின்ற, ஜெபத்தைக்‌ 
கேட்கின்ற, தாம்‌ ஏறெடுக்கும்‌ 
ஆராதனையில்‌ மகிழ்ந்திருக்கின்ற 
தேவனுடைய பிரசன்னத்தை 
அவர்கள்‌ உணருகிறார்கள்‌. 
ஆகவே, சபை என்பது 
தேவனுக்குச்‌ சொந்தமானது. 


அநேகர்‌ நினைக்கிறபடி சபை 
என்பது ஏதோ மக்கள்‌ கூட்டமோ, 
பாரம்பரியமான விடயமோ, 
தற்கால அமைப்புக்கு ஒவ்வாத 
கூடுகையோ அல்ல. கறைபடிந்த 
இந்த உலகிற்கு சத்தியத்தை 
அறிமுகப்படுத்தவும்‌, மாற்றத்தை 
ஏற்படுத்தவும்‌, இயேசுவே 
ஆண்டவர்‌ என்று பறைசாறறவும்‌ 
சத்தியத்திற்குத்‌ தூணாகவும்‌ 
ஆதாரமாகவும்‌ இருக்கும்படி 
உலகிலே ஸ்தாபிக்கப்பட்டதுதான்‌ 
'திருச்சபை". 


ஆதித்‌ திருச்சபை இரட்சிக்கப்பட்ட 
வர்களுடன்தான்‌ ஆரம்பித்தது. 
அங்கே உறுதியான ஜெபம்‌, 
தெய்வ பயம்‌, ஒருமனம்‌, 





த்தாவியான | 


ஜனங்கள்‌ எல்ல 
தயவும்‌ பெற்றிருந்‌ 
47) எண்ணிக்‌ 
பிரச்சனைகளும்‌ 


என்று நாம்‌ சாதாரணமாக 
அறிவோம்‌. ஆனால்‌, அன்று 


மூவாயிரம்‌ பேருக்கும்‌ அதிகமாக 
இருந்தபோதே இந்த ஐக்கியம்‌ 
தேவமக்கள்‌ மத்தியில்‌ 
உண்டாயிருந்தது என்பதைக்‌ 
கவனித்தாக வேண்டும்‌. 


திருச்சபையின்‌ உருவாக்கம்‌ 


'கிறிஸ்துவின்‌ சரீரமாகிய சபை' 
(எபே.4:12) என்று பவுல்‌ குறிப்பிடு 
வதை நாம்‌ கவனிக்கவேண்டும்‌. 
ஆகவே, சபை என்றாலே அது 
கிறிஸ்துவுடன்‌ சம்மந்தப்பட்டது. 
அவரே சபையைக்குறித்து முன்‌ 
அறிவித்தவர்‌. பழைய ஏற்பாட்டிலே 
பழைய உடன்படிக்கையின்‌ 
மக்களும்‌, அந்த உடன்படிக்கைக்‌ 
கென்று தெரிந்துகொள்ளப்பட்டவர்‌ 
களுமாகிய இஸ்ரவேலர்‌ 'சபை' 
என்று அழைக்கப்பட்டனர்‌. 


ஆனால்‌, புதிய உடன்படிக்கையில்‌ 
கிறிஸ்துவின்‌ இரத்தத்தாலே 
கழுவப்பட்டு மீட்கப்பட்ட மக்கள்‌ 
கூட்டமே 'சபை' என்றானது. இச்‌ 
சபை உருவாகும்‌ முன்னரே 
இயேசு இதனை முன்னறிவித்தார்‌. 
மத்‌.16:18ல்‌ 'ந பேதுருவாய்‌ 
இருக்கிறாய்‌. இந்தக்‌ கல்லின்மேல்‌ 
என்‌ சபையைக்‌ கட்டுவேன்‌ 
என்றார்‌ இயேசு. 'நர்‌ ஜீவனுள்ள 


தேவனுடைய குமாரன்‌' என்ற 
பேதுருவின்‌ அறிக்கை இங்கே 








குறித்து இயேக குறிப்பிடுவதைக்‌ 
காண்கிறோம்‌. | 


இத்‌ திருச்சபை உருவாவதற்கு 
மூலைக்‌ கலலானவர்‌ இயேசு 
கிறிஸ்துவே. இன்று பல நிறுவன 
ஸ்தாபனங்கள்‌ உருவாவதுபோல 
இயேசு சபையை உருவாக்க 
வில்லை. அநாதி திட்டத்தின்படி, 
பரலோக ராஜ்யத்தைப்‌ பூலோகில்‌ 
ஸ்தாபிக்கும்படிக்கு அதற்குச்‌ 
சாட்சியாக சபையை ஸ்தாபிக்க 
தேவனான கிறிஸ்து மனிதனாக 
வேண்டியிருந்தது. அடிபட்டு 
வெறுக்கப்பட்டு பல பாடுகள்பட்டு, 
பாளயத்துக்குப்‌ புறம்பே அவர்‌ 
தள்ளப்படவேண்டியிருந்தது. 
இழிவான தண்டனையை ஏற்றுக்‌ 
கொண்டு, முழு உலகத்தின்‌ 
பாவத்தையும்‌ தாமே சுமந்து, தன்‌ 
பிதாவின்‌ திருமுகம்‌ மறைக்கப்‌ 
பட்ட நிலையில்‌ சிலுவையில்‌ 
தொங்கி மரிக்கவேண்டியிருந்தது. 
மரித்தோர்‌ ஸ்தானத்திற்கு இறங்கி 
ஒரு மனிதன்‌ எதையெல்லாம்‌ 
கடக்கவேண்டுமோ சகல பாதை 
களையும்‌ கடக்கவேண்டியிருந்தது. 


மூன்றாம்‌ நாள்‌ உயிரோடெழுந்து, 
நாற்பது நாட்கள்‌ பலருக்குத்‌ 
தரிசனமாகி, நாற்பதாம்‌ நாள்‌ 
பரத்துக்கு ஏறவேண்டியிருந்தது. 
இத்தனைக்கும்‌ இயேசு யார்‌? 
வெறும்‌ மனிதனா? அவர்‌ தேவாதி 
தேவன்‌. அவர்‌ பரத்துக்கு ஏறிய 


போதுதான்‌ பரிசுத்தாவியானவர்‌ 
உலகிற்குக்‌ கொடுக்கப்பட்டார்‌. 
சீஷர்கள்‌ பரிசுத்தாவியானவரால்‌ . 
நிரம்பினார்கள்‌. 

பரிசுத்தாவியா 


கொடுக்கப்பட்‌ 














தேவனுடைய வீரு 






(எபே.1:15-23) இங்கே சபை 
உருவானது. கிறிஸ்துவின்‌ 


இரத்தம்‌ விலைக்கிரயமாகக்‌ 
கொடுக்கப்பட்டதினால்‌ சபை 
புத்துணர்வு பெற்றது. 


இப்படியாக கிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ 
சிந்தப்பட்டு உருவான திருச்சபை 
யில்‌ அங்கம்வகிக்கும்‌ மக்கள்‌ 
அதனைத்‌ துச்சமாக எண்ணுவது 
எப்படி? கேட்டால்‌, நாம்‌ அப்படியா 
நடக்கிறோம்‌ என்று தர்க்கம்தான்‌ 
எழுப்புவார்‌. ஆனால்‌ சபையைக்‌ 
குறித்த தேவனுடைய வார்த்தை, 
அவருடைய சித்தம்‌ திட்டம்‌ 
என்பவற்றை ஆராய்ந்தால்‌ இன்று 
நாம்‌ எங்கே நிற்கிறோம்‌ என்பது 
விளங்கும்‌. சத்துருவானவன்‌ 
இன்று பலவிதமான பணிகளை 
ஏராளமாக முடுக்கிவிட்டு, சபை 
தேவனோடு ஜக்கியம்கொள்ள 
நேரமற்றுப்போகின்ற ஒரு 
தந்திரோபாயத்தை விரித்து 
விட்டிருக்கிறான்‌. 


சசபையின ஒரே நோக்கம்‌: 
ய்‌. 2 ற 


ஆதியில்‌ ஆதாமுக்கு ஏற்றதுணை 
யாக தேவனாகிய கர்த்தர்‌ 
அவனது விலா எலும்பையும்‌ 
சதையையும்‌ எடுத்தே ஏவாளைப்‌ 
படைத்தார்‌. மனிதவாழ்விலே 
நமக்குமுன்‌ தேவன்‌ வைத்துள்ள 
ஒவ்வொரு செயலிலும்‌ உறவிலும்‌ 
மனிதனுக்குத்‌ தமது அன்பை 
உறவை வெளிப்படுத்துகிறதை 





விலாவிலே குத்‌ 










தினான்‌ எனறும்‌ 
அதிலிருந்து இரத்தமும்‌ 
தண்ணீரும்‌ புறப்பட்டது என்றும்‌ 
வாசிக்கிறோம்‌ யோவான்‌ 19:34ல்‌ 
வாசிக்கிறோம்‌. அவர்‌ மரித்து 
விட்டார்‌ என்று இயேசுவின்‌ 
குத்தப்பட்ட விலா எலும்பிலிருந்து 
தான்‌ அறியப்பட்டது. அங்கேதான்‌, 
கிறிஸ்துவின்‌ மணவாட்டி சபைக்‌ 
கான அத்திபாரமும்‌ இடப்பட்டது. 


கிறிஸ்து திருச்சபையை இவ்வாறு 





ட 


| ரப்பதற்காக 2௫ போர்வீரன்‌ 
௬ ஈட்டியினாலே அவருடைய உ 












(யோவான்‌ 3:2 





போகும்‌ ம 

(வெளி.21:2). ஆட்டூக்குட்டியான 
வரின்‌ கலியாண விருந்துக்காக 
(வெளி.19:7) முழு பிரபஞ்சமுமே 


எதிர்பார்த்துக்‌ காத்திருக்கிறது. 
தூயஆவியானவர்‌ மணவாட்டியான 
தமது திருச்சபையை இப்பூவுலகில்‌ 
ஆயத்தம்செய்துகொண்டிருக்கிறார்‌. 
'. விருந்துக்கு அழைக்கப்பட்ட 
வர்கள்‌ பாக்கியவான்கள்‌ 
என்றெழுது' (யோவான்‌ 19:9). 
தமது இரத்தத்தையே சிந்தி, 
கிறிஸ்து ஏற்படுத்திய இவ்‌ அற்புத 





நேசித்திருக்கையில்‌, சபை என்பது 
உலகில்‌ கூடூகிற வெறும்‌ கூடுகை 
யாகவோ, நாளை மாறிப்போகிற 
ஸ்தாபனமாகவோ, தலைமைப்‌ 
பதவி பறிபோகிற உலகநியதிக்கு 
உட்பட்ட ஒன்றாகவோ இருக்க 
இயலாது. கிறிஸ்தவ வாழ்வு 
என்பது தனிப்பட்ட ஒன்றல்ல. அது 
ஒரு ஐக்கிய, கூட்டு வாழ்க்கை. 
அந்த வகையில்‌ சபை நமக்கு 


தெய்வீக உறவை வெளிப்படுத்த 
வேண்டிய திருச்சபையாகிய நாம்‌ 
இன்று என்ன 
செய்துகொண்டிருக்கிறோம்‌? 


திருச்சபையின்‌ பொறுப்பு: 


உலகில்‌ சபை ஸ்தாபிக்கப்படும்‌ 
பரத்துக்கு 









போது நீங்கள்‌ பெலனடைந்து 
எருசலேமிலும்‌, யூதேயா முழுவதி 
லும்‌, சமாரியாவிலும்‌, பூமியின்‌ 
கடைசிபரியந்தமும்‌ எனக்குச்‌ 
சாட்சிகளாயிருங்கள்‌” (அப்‌.1:8) 
இன்னும்‌, 
போய்‌, சகல ஜாதிகளையும்‌ 


“நங்கள்‌ புறப்பட்டுப்‌ 


சீஷராக்கி, பிதா குமாரன்‌ பரிசுத்த 
ஆவியின்‌ நாமத்திலே அவர்க 
ளுக்கு ஞானஸநானம்‌ கொடுத்து, 
நான்‌ உங்களுக்குக்‌ கட்டளை 
யிட்ட யாவையும்‌ அவர்கள்‌ 
கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு 
உபதேசம்பண்ணுங்கள்‌ என்றார்‌” 
(மத்‌.28:19-20) 


இந்தக்‌ கட்டளையைக்‌ கொடுக்கு 
முன்னர்‌ இயேசு கூறிய காரியம்‌ 
மிக முக்கியமானது. 
“வானத்திலும்‌ பூமியிலும்‌ சகல 
அதிகாரமும்‌ எனக்குக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கி றது” 
என்பதே அது. 'ராஜ்யத்தினு டைய 
இந்தச்‌ சுவிசேஷம்‌ பூலோக 
மெங்குமுள்ள சகல ஜாதிகளுக் 
கும்‌ சாட்சியாகப்‌ பிரசங்கிக்கப்‌ 
படும்‌. அப்போது முடிவுவரும்‌.' 
(மத்‌.24:14) என்று இயேசு 
முன்கூறியதும்‌ இதுதான்‌. 


சகல ஜனங்களுக்கும்‌ அறிவிக்கப்‌ 
படவேண்டிய சுவிசேஷத்திற்காக 
இயேசு காயப்பட்டார்‌; உபத்திரவப்‌ 
பட்டார்‌, ஜீவனையே கொடுத்தார்‌. 
இந்த இயேசுவைப்‌ பிரதிபலிக்க 
வேண்டிய திருச்சபையில்‌ இன்று 
ந்தக்‌ காயங்கள்‌ இப்படுகின்‌ 








வேதாகம காலத்தின்‌ 






அநேகர்‌ விசேஷ ர்க 
பிரசங்கிகள்‌ என, 6 
வர்கள்‌ சுவிசேஷத்த 
தங்கள்‌ ஜீவனையே இழந்தனர்‌. 
பலர்‌ தங்கள்‌ 
விசுவாசத்தினிமித்தம்‌ பல 
உபத்திரவங்களுக்கு 
உள்ளானார்கள்‌. இன்று சபை 
மக்கள்‌ நாம்‌ என்ன செய்கிறோம்‌? 


இன்றைய திருச்சபை 


ஆண்டவருடைய வீடாகிய இந்த 
திருச்சபையில்‌ இன்று இயேசு 
வெளிப்படுகிறாரா? சுவிசேஷம்‌ 
சாட்சியாக அறிவிக்கப்படுகிறதா? 
சபையின்‌ மூலைக்கலலாகிய 
இயேசு இன்று எங்கே? ஏன்‌ 
சண்டைகளும்‌ பிரிவினைகளும்‌ 
வழக்குவாதங்களும்‌? சிந்திப்பீர்‌. 


கிறிஸ்துவின்‌ சரீரம்தான்‌ சபை 
என்று முழங்கும்‌ நாமே அந்த 
சரீரத்தைத்‌ துண்டாடுவது ஏன? 
நாம்‌ எல்லாரும்‌ அந்த சரீரத்தின்‌ 
அவயவங்கள்‌ என்று கூறும்‌ நாம்‌ 
ஒரு உள்ளுர்‌ சபை தத்தளிக்கும்‌ 
போது, காயப்பட்டு நோய்வாய்ப்‌ 
பட்டு தான்‌ போகும்‌ பாதையறியா 
மல்‌ தேவ வார்த்தையைவிட்டு 
விலகி நிற்கும்போது, சகோதர 
திருச்சபைகள்‌ புதினம்‌ பார்த்து 
நகைப்பது சரியானதா? 


ஒரு விரல்‌ நோவெடுத்தால்‌ முழுச்‌ 
சரீரமும்‌ நோவெடுக்கும்‌ என்று 






























வெளிப்படுத்த முடியும்‌? கிறிஸ்து 
இயேசுவின்‌ காயங்களைக்‌ கொண்‌ 
டிராத திருச்சபை, கிறிஸ்துவை 
அஸ்திபாரமாகக்‌ கொண்டிருப்பது 
எப்படி? கிறிஸ்துவை மாத்திரமே 
சாட்சியாக அறிவிக்காத, அவருக்‌ 
கென்று வாழாத திருச்சபை 
ஆட்டுக்குட்டியானவரின்‌ கலியாண 
விருந்திலே பங்குபெறுவது எப்படி? 


கிறிஸ்துவைப்‌ பற்றிய நோக்கத்‌ 
கைவிட்டு விலகும்போது நாம்‌ 
சபையாக எந்த நற்காரியத்தைச்‌ 
செய்தாலும்‌, என்னென்ன பணி 
களை நிறைவேற்றினாலும்‌ பலன்‌ 
என்ன? கடவுளுடைய பார்வை 
யிலே மிகவும்‌ பெறுமதியும்‌ 
முக்கியத்துவமும்‌ வாய்ந்த திருச்‌ 
சபை ஜீவனற்றுப்போக விடலாமா? 


தேவனுடைய வீடு 


பிதாவின்‌ வீட்டைக்‌ கள்வர்‌ 
குகையாக்கிவிட்டதாக (மாற்கு 
11:17) அன்று இயேசு சவுக்கு 
எடுத்தார்‌. ஆலயத்திலே விற்கிற 
வர்களும்‌ கொள்ளுகிறவர்களுமா 
கிய யாவரையும்‌ வெளியே 
துரத்தி, காசுக்காரருடைய பலகை 
களையும்‌ புறா விற்கிறவர்களின்‌ 
ஆசனங்களையும்‌ கவிழ்த்து 
போட்டார்‌. இன்று தேவனுடைய 
வீட்டின்‌ நிலை என்ன? ஒரு நாள்‌ 
வரும்‌. அன்று சவுக்கு வராது. 
தேவ கோபாக்கினை பற்றி 
எரியும்‌. அந்த நியாயத்தீர்ப்பின்‌ 
நாளன்று நாம்‌ எங்கிருப்போம்‌ 
என்பதை இன்‌ சிந்தித்து, 





மனுிமகள்‌ விபரம்‌ 


(2014/E.F/2555) வயது 28, 
உயரம்‌ 5. க.பொ.த(சா/த), 
இறையியல்‌ டிப்ளோமா கற்று, 
முழுநேர ஊழியம்‌ செய்யும்‌ 
கணவனை இழந்த மணமகளுக்கு, 
மணமகனைத்‌ தேடுகின்றனர்‌. 
(கண்டி). (மேலதிக விபரங்களை 
இவர்களோடு தொடர்புகொள்ளும்‌ 
போது மட்டும்‌ தெரிந்துகொள்ளும்‌ 
படி கேட்டுக்கொள்கிறோம்‌). 
ஒம்‌ 


(2014/E.F/2556) வயது 27, 
உயரம்‌ 4110". C.R.C திருச்சபை, 
க.பொ.த(உ/த), Business 
Management diploma கற்று 
மும்மொழியும்‌ பேசக்கூடிய கணனி 
தொழிநுட்பங்கள்‌ தெரிந்த 
மணமகளுக்கு, மணமகனைத்‌ 
தேடுகின்றனர்‌. (கொழும்பு 14). 
54 


(2014/E.F/2557) வயது 25, 
உயரம்‌ 5'4". A.0.6 திருச்சபை. 
க.பொ.த(உ/த), Accounting 
Technology கற்று, Accountant 
ஆக கடமையாற்றும்‌ முன்னாள்‌ 
பாலர்‌ பாடசாலை ஆசிரியராக 
கடமையாற்றிய மணமகளுக்கு, 
மணமகனைத்‌ தேடுகின்றனர்‌. 
(இராஜகிரிய). 

554 


26 சத்தியவசனம்‌ | 2014 ஆகஸ்ட்‌ - செப்டம்பர்‌ 





(2014/E.F/2558) வயது 42, 
உயரம்‌ 5'2". புதிய 
உடன்படிக்கையின்‌ சபை, 
க.பொ.த(உ/த) கற்று, 
Receptionist ஆக பணிபுரியும்‌ 
மணமகளுக்கு, மணமகனைத்‌ 
தேடுகின்றனர்‌. (கொழும்பு 10). 
ஒம்ம 


(2014/E.F/2559) வயது 37, 

உயரம்‌ 5'2". நாற்சதுர சுவிசேஷ 

சபை, க.பொ.த(சா/த) கற்று, 

தையல்‌ பணிபுரியும்‌ 

மணமகளுக்கு, மணமகனைத்‌ 

தேடுகின்றனர்‌. (கொழும்பு 10). 
ஒம்ம 


(2014/E.F/2560) வயது 24, 
உயரம்‌ 4'5". அங்கிலிக்கன்‌ 
திருச்சபை, க.பொ.த(௨/த) கற்று, 
தற்போது இறையியல்‌ 
கல்லூரியில்‌ பயிலும்‌ 
மணமகளுக்கு, மணமகனைத்‌ 
தேடுகின்றனர்‌. (கொழும்பு 2). 
ல 





(2014/E.F/2561) வயது 26, 
உயரம்‌ 54". கெத்சமனே 
கொஸ்பல்‌ சபை. க.பொ.த(சா/த) 
கற்று, சபையில்‌ பாடல்களை 
வழிநடத்துபவராகவும்‌ பாடல்குழு 
உறுப்பினராகவுமுள்ள 
மணமகளுக்கு, மணமகனைத்‌ 
தேடுகின்றனர்‌. (கொழும்பு). 
54 


(2014/E.F/2562) வயது 23, 
உயரம்‌ 5'3". கெத்சமனே 
கொஸ்பல்‌ சபை. க.பொ.த(௨/த), 
Banking Course கற்று, வங்கியில்‌ 
கடமையாற்றும்‌ மணமகளுக்கு, 
மணமகனைத்‌ கேடுகின்றனர்‌. 
(கொழும்பு). 

5௧4 


(2014/E.F/2563) வயது 27, 
உயரம்‌ 5'5". A.0.G சபை, 
க.பொ.த(உ/த), AAT கற்று 
Account Executive ஆக 
கடமையாற்றும்‌ மணமகளுக்கு , 
மணமகனைத்‌ கேடுகின்றனர்‌. 
(கொழும்பு 14). 
54 








(2013/E.F/2564) வயது 28, 
உயரம்‌ 5'1". (௩. சபை, 11ம்‌. 
இறுதியாண்டு கற்றுக்கொண்டிருக்‌ 
கும்‌ திருச்சபையில்‌ இசை, 
பாடல்களில்‌ ஈடுபாடுள்ள 
மணமகளுக்கு, மணமகனைத்‌ 
தேடுகின்றனர்‌. (கொழும்பு 6). 


(2013/E.F/2565) வயது 39, 
உயரம்‌ 5'2". A.0.6 திருச்சபை. 
க.பொ.த(உ/த), Diploma 11 
Software Engineering கற்று 
Garment Administration 
பணியாற்றும்‌ மணமகளுக்கு, 
நிரந்தர வேலையிலுள்ள 
மணமகனைத்‌ தேடுகின்றனர்‌. 
(மாத்தளை). 


(2013/E.F/2566) வயது 27, 
உயரம்‌ 5'5". A.0.G சபை, 
தனியார்‌ பாடசாலையில்‌ ஆங்கில 
ஆசிரியராகவும்‌ ஓய்வுநாட்‌ 
பாடசாலை ஆசிரியராகவும்‌ 
கடமையாற்றும்‌ மணமகளுக்கு, 
வெளிநாட்டு மணமகனைத்‌ 
தேடுகின்றனர்‌. (ராகமை;. 


விளம்பர ஒலக்கங்களுடன்‌ தொடர்புகொள்ள: 


ஃ இங்கு வெளிவரும்‌ விளம்பரங்களில்‌, “பொருத்தமானது என 
நீங்கள்‌ நினைக்கும்‌ விளம்பரத்தினை கொடுத்தவர்களோடு 
தொடர்புகொள்ள விரும்பின்‌, “உங்கள்‌ பெயர்‌ முகவரி, 
தொலைபேசி போன்ற விபரங்களை விளம்பர இலக்கத்துடன்‌” 
தெளிவாக குறிப்பிட்டு அதற்கான முத்திரை உடன்‌ எமக்கு 


அனுப்பிவைக்க வேண்டும்‌. 


(2013/E.F/2567) வயது 44, 
உயரம்‌ 5'. அங்கிலிக்கன்‌ சபை, 
க.பொ.த(உ/த), English, IT 
Diploma கற்று அரசாங்க 
பாடசாலை ஆசிரியராக 
பணியாற்றும்‌ மணமகளுக்கு, தீய 
பழக்கங்கள்‌ இல்லாத கிறிஸ்தவ 
மணமகனைத்‌ கேடுகின்றனர்‌. 


(2014/E.M/3305) வயது 30, 
உயரம்‌ 6. அங்கிலிக்கன்‌ 
திருச்சபை, M.B.A., கற்று 
Medical key account coordinator 
ஆக கடமையாற்றும்‌ 
மணமகனுக்கு, மணமகளைத்‌ 


மாத்தளை). 
(மாத்தளை) தேடுகின்றனர்‌. (கொழும்பு 10). 


(2013/E.F/2566) வயது 44, 
உயரம்‌ 5'2". A.0.6 சபை, 
க.பொ.த(உ/த), தையல்‌, ஜெப 


(2014/E.M/3306) வயது 29, 
உயரம்‌ 6'. மெதடிஸ்த திருச்சபை, 
ABE (Bussiness Management) 
கற்று Finance Officer ஆக 
கடமையாற்றும்‌ மணமகனுக்கு, 
மணமகளைத்‌ தேடுகின்றனர்‌. 
(கொழும்பு 10). 


குழு, ஞாயிறு பாடசாலை 
ஆசிரியராக பணியாற்றும்‌ 
மணமகளுக்கு, மணமகனைத்‌ 
தேடுகின்றனர்‌. (கொழும்பு 9). 


(2013/E.F/2567) வயது 29, 
உயரம்‌ 5'. மெதடிஸ்த திருச்சபை, 
Advance Diploma in Management 
Accounting கற்று Accounts 
Assistant ஆக கடமையாற்றும்‌ 
மணமகளுக்கு, கொழும்பில்‌ வாழ 
விரும்பும்‌ மணமகனைத்‌ 
தேடுகின்றனர்‌. (கொழும்பு 3). 


(2014/E.M/3207) வயது 36, 
உயரம்‌ 5'4". A.0.G சபை, 
M.Div. (Theology - South Korea) 
கற்று தற்போது ஆசிரியராக 
கடமையாற்றும்‌ மணமகனுக்கு 
மணமகளைத்‌ தேடுகின்றனர்‌. 
(கொழும்பு 14). 


ஏதேன்‌ சஞ்சிகையில்‌ பீரசுரிக்க: 


ஃ உங்கள்‌ விபரங்கள்‌ இப்பகுதியில்‌ சேர்க்கப்பட 
வேண்டுமானால்‌, அதற்கான விண்ணப்பப்‌ படிவங்களை 
எமக்கு எழுதி பெற்றுக்கொள்ளவும்‌. 
ஃ உரிய விண்ணப்பப்படிவத்தினை நிரப்பி, 2014 ஓகஸ்ட்‌ 20ம்‌ 
திகதிக்கு முன்பாக எமக்குக்‌ கிடைக்கும்படி அனுப்பிவைக்கவும்‌. 
தாமதமாயின்‌ அடுத்த சஞ்சிகையில்‌ சேர்த்துக்கொள்ளப்படும்‌. 
0 உங்கள்‌ விபரங்கள்‌ சுருக்கமாகவும்‌ தெளிவாகவும்‌ தரப்படா 


விடில்‌ விண்ணப்பங்கள்‌ நிராகரிக்கப்படும்‌. சொத்து, சீதனம்‌, 


ஃ உங்கள்‌ விபரங்களை, விளம்பரம்‌ கொடுத்தவருக்கு அனுப்பி 
வைப்போம்‌. அவர்கள்‌ விரும்பினால்‌ தொடர்புகொள்ளுவார்கள்‌. 
ஃ இப்‌ பகுதியில்‌ வெளியாகும்‌ நபர்களைப்‌ பற்றியோ அல்லது 
கொடுக்கப்படும்‌ விபரங்களின்‌ உண்மைத்தன்மைக்குறித்தோ 
சத்தியவசனம்‌ உறுதிப்படூத்தவோ பொறுப்பேற்கவோ மாட்டாது. 
ஃ ஓவ்வொரு விண்ணப்பமும்‌ தனித்தனியாக 


அனுப்பிவைக்கப்படல்‌ வேண்டும்‌. 


குலம்‌ பற்றிய விபரங்கள்‌ இதில்‌ சேர்த்துக்கொள்ளப்படமாட்டாது. 
ஃ சேவை நோக்கத்துடன்‌, உங்கள்‌ நன்மைக்காகவே செய்யப்‌ 
படும்‌ இச்சேவைக்கு எவ்வித கட்டணமும்‌ அறவிடப்படமாட்டாது. 
ஃ இதன்‌ மூலம்‌ பிரச்சனைகள்‌ ஏதும்‌ எழுமாயின்‌, அதனை 
சம்பந்தப்பட்டவர்களே தீர்த்துக்கொள்ள வேண்டும்‌. அதற்கு 
சத்தியவசன ஊழியர்களோ சத்தியவசன ஊழியமோ 


எந்தவிதத்திலும்‌ பொறுப்பேற்க மாட்டாது. 


சத்தியவசனம்‌ | ஆகஸ்ட்‌ - செப்டம்பர்‌ 27 


தகுதிக்கு மீற 
வசை 





எல்லாவற்றையும்‌ அநுபவிக்க 
எனக்கு அதிகாரமுண்டு, 
மூ௫லும்‌ எல்லாம்‌ 
த்குதியாயிராது. 
எல்லாவற்றையும்‌ 
aநுயவிக்க எனக்கு 
அதிகாரமுண்டு, 
மூமிலும்‌ நாள்‌ 
ஒன்றிற்கும்‌ 
2/மைய் WL CLO. 
(1காரிந்தியர்‌ 6:12) 


28 சத்தியவசனம்‌ | 2014 ஆகஸ்ட்‌ - செப்டம்பர்‌ 


ஒரு ராஜா தினமும்‌ ரோஜா மெத்தையில்‌ படுத்து 
உறங்கி சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்‌. 
அந்த ரோஜா மெத்தையை அலங்கரிக்கிற 
வேலையை ஒருவன்‌ செய்து வந்தான்‌. அவனுக்கு 
மனதில்‌ ஒரு ஆசை, நாம்‌ எப்படியாவது இந்த 
மெத்தையில்‌ படுத்து நித்திரைகொள்ள வேண்டும்‌ 
என்று. அப்படியே ஒருநாள்‌ படுத்து உறங்கிவிட்டான்‌. 


அங்கே திடிரென வந்த ராஜா அதனைப்‌ பார்த்து 
விட்டார்‌. அதற்காக காவலரை அழைத்து, அவனை 
சவுக்கால்‌ அடிக்கக்‌ கட்டளையிட்டார்‌. ஆனால்‌ 
அடிவாங்கிய அவன்‌ வாய்விட்டு சிரித்தானாம்‌. 
அதனைப்‌ பார்த்த ராஜா ஏன்‌ சிரிக்கிறாய்‌ எனக்‌ 
கேட்டதற்கு, என்னுடைய தகுதிக்கு தகுந்தபடி வாழக்‌ 
கற்றுக்‌ கொள்ளாமல்‌, மெத்தையில்‌ ஒரே ஒருநாள்‌ 
படுத்துவிட்டேன்‌. நான்‌ ஒருநாள்‌ படுத்ததற்கே 
இவ்வளவு அடி கிடைத்தால்‌ தினந்தோறும்‌ இந்த 
மெத்தையில்‌ படுக்கிற உங்களுக்கு எவ்வளவு அடி 
கிடைக்குமோ! அதை எண்ணிதான்‌ சிரித்தேன்‌, 
என்றானாம்‌. அதனைப்‌ பார்த்த ராஜா தன்னுடைய 


வேலைக்காரனை தண்டிப்பதை நிறுத்திவிட்டார்‌. 


பிரியமான தம்பி தங்கையே! இந்த வேலைக்‌ 
காரனைப்போல தகுதிக்கு மீறிய ஆசைகளுக்கு நாம்‌ 
இடமளித்தால்‌ தண்டனை நிச்சயம்‌. அதேவேளையில்‌ 
ராஜ வாழ்க்கை வாழ்கிற மக்கள்‌ சற்று 
ஏழைகளுடைய ஆசைகளையும்‌ எண்ணிப்பார்த்து, 
முடிந்த அளவு உதவிகளை செய்யவேண்டும்‌. 
தரித்திரருக்குக்‌ கொடுப்பவன்‌ தாழ்ச்சியடையான்‌. தன்‌ 
கண்களை ஏழைக்கு விலக்குகிறவனுக்கோ அநேக 
சாபங்கள்‌ வரும்‌ என நீதிமொழிகள்‌ 28:27ல்‌ 
கூறப்பட்டுள்ளது. ஆம்‌, சொகுசான வாழ்வினை 

நாம்‌ வாழ்ந்துகொண்டு, ஏழைகளையும்‌, வாழ்வில்‌ 
கஷடப்பட்டவர்களையும்‌, வறுமைக்குள்‌ 
வாழுபவர்களையும்‌ மறந்தால்‌ வரும்‌ 


தண்டனைக்குத்‌ தப்பமுடியாது. 


வார்த்தையைக்‌ கண௫பர்‌௨ 


(கட்டம்‌ சீறுவர்களுக்கானது) 


= காணிக்கை 
டப மல்கியா 2:13 


60 
ட்‌ 
= 


உதாரணம்‌ : 





- 
- 
ட 
்‌ே 
3 


வேத பகுதி 
IN 





பப புபுட 


ஏழு விடைகளும்‌ ௮தற்கேற்ற 6வதவசன குறிய டலும்‌ எழுத்ர்படல்‌ வேண்டும்‌. 
த்பாலட்டையில்‌ எழுதப்படாத விடைகள்‌ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. 
விடைகளை 2014 ஆகஸ்ட்‌ 20ம்‌ திகதிக்கு முள்‌ 
சிறுவர்‌ சோலை, த. 811. 1012 கொழும்‌] என்ற 
விலாசத்திற்கு 2 நங்கள்‌ ஏயர்‌, முகவரியுடன்‌ ௮லர்பி வையுங்கள்‌. 


சத்தியவசனம்‌ | ஆகஸ்ட்‌ - செப்டம்பர்‌ 29 





துதிகளின்‌ மத்தியில்‌ வாசம்‌ 
செய்கின்றவர்‌ நமது தேவன்‌. 
துதிப்பது ஆண்டவருக்கு உகந்த 
ஒரு ஆராதனையாகும்‌. 
அதுமட்டுமல்ல, எரிகோவின்‌ 
மதில்கள்‌ துதியினால்தான்‌ 
தகர்ந்துவிழுந்தன. 


அதனாலதான்‌, “ஸ்தோத்திர 
பலியிடுகிறவன்‌ என்னை 
மகிமைப்படூத்துகிறான்‌' எனவும்‌, 
“சுவாசமுள்ள யாவும்‌ கர்த்தரைத்‌ 
துதிப்பதாக்‌ எனவும்‌ ' எல்லாவற்றி 
லேயும்‌ ஸ்தோத்திரம்செய்யுங்கள்‌்‌ 
எனவும்‌ வேதாகமம்‌ கூறுகின்றது. 
ஆகவே, தேவ பிள்ளைகளாகிய 
நாம்‌, துதியோடும்‌ புகழ்ச்சியோ 
டூம்‌ அவருடைய பிரகாரங்களில்‌ 
அவரை ஆராதிக்கவேண்டும்‌ 
என்றே கர்த்தர்‌ விரும்புகின்றார்‌. 


கர்த்தரைத்‌ தேடுகின்றவர்கள்‌ 
அவரைத்‌ குதிப்பார்கள்‌. கர்த்தரை 
நான்‌ எக்காலத்திலும்‌ ஸ்தோத்‌ 
திரிப்பேன்‌. அவர்‌ துதி எப்போதும்‌ 
என்‌ வாயிலிருக்கும்‌' என தாவீது 
சங்கீதம்‌ 34:1ல்‌ கூறுகின்றார்‌. 
கர்த்தரைத்‌ துதிப்பதினால்‌ நமது 
விசுவாசம்‌ வளருகின்றது. 
கர்த்தரைத்‌ துதிப்பதினால்‌, 
யுத்தகளத்தின்‌ மத்தியில்கூட 
வெற்றியை எதிர்பார்க்கமுடியும்‌. 
கர்த்தரைத்‌ துதிப்பதினால்‌ இன்று 
நம்முடைய ஜீவியத்திலும்‌ 
வெற்றிகரமான வாழ்க்கையை 
நடத்த இயலும்‌. 


இன்று உன்னுடைய ஆவிக்குரிய 
ஜீவியம்‌ சந்தோஷமற்றதாய்‌ 
இருக்கின்றதா? உன்னிலே 
அந்தரங்கமான பாவம்‌ இருக்கு 
மானால்‌ பரிசுத்த தேவனை முழு 
மனதோடு ஆராதிப்பது கடினமாய்‌ 
இருக்கும்‌. ஆனால்‌ கர்த்தரோடு 
நீ ஒப்புரவாகி, முழு 
இருதயத்தோடும்‌ தேடி அவரைத்‌ 
துதிப்பாயானால்‌, அதுவே உனது 





வாழ்வில்‌ ஒரு மாற்றத்தை 
ஏற்படுத்தும்‌. துதியானது நம்மைச்‌ 
சுற்றியிருக்கின்ற சகலவிதமான 
இடுக்கமான சூழ்நிலைகளை நாம்‌ 
நோக்கிப்‌ பார்க்காதபடி, சர்வ 
வல்லமையுள்ள ஆண்டவரை 
நோக்கிப்‌ பார்க்கச்‌ செய்யும்‌. 
இவ்விதமாக மகிழ்ச்சியோடு 
செய்யும்‌ ஆராதனையில்‌ தேவன்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌. 


நம்‌ வாழ்வில்‌ விசுவாசத்தில்‌ நாம்‌ 
வளர வேண்டுமாயின்‌, நாம்‌ 
தேவனைத்‌ துதிக்கவேண்டும்‌. 
சிலசமயங்களில்‌ நாம்‌ ஜெபிக்கும்‌ 
போது, கண்ணீரோடூ கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டியிருக்கலாம்‌. 
அவ்வேளையில்‌, யோபுவைப்‌ 
போல “கர்த்தர்‌ கொடுத்தார்‌, 
கர்த்தர்‌ எடுத்தார்‌ என்ற 
மனநிலையோடூ அவரைத்‌ துதிக்க 
பழகினோமானால்‌, நிச்சயமாகவே 
காத்தா எமது துன்பங்களை 
மாற்றிப்போட வல்லமையுள்ளவ 
ராக இருக்கின்றார்‌. 


எல்லாத்‌ தருணங்களிலும்‌, 
எல்லாக்‌ காரியங்களுக்காகவும்‌ 
நாம்‌ ஆண்டவரைப்‌ புகழ்ந்து 
போற்றினால்‌, நம்‌ வாழ்க்கை 
வெற்றிகரமாயிருக்கும்‌ என்பதற்கு 
யாதொரு சந்தேகமுமில்லை. 
ஏனென்றால்‌, எல்லா நேரத்திலும்‌ 
கர்த்தரைத்‌ துதித்துக்கொண்டிருக்‌ 
கும்‌ ஆண்டவரின்‌ பிள்ளைகளுக்கு 
சடுதியான யாதொரு மோசம்‌ 
வந்தாலும்கூட, அந்த நேரத்திலும்‌ 
ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி 
அவரை முழு மனதுடன்‌ 
ஸ்தோத்திரம்‌ செய்யும்போது 
அந்தக்‌ கஷ்டத்தையும்‌ ஒரு 
ஆசீர்வாதமாக மாற்றிவிடூவார்‌. 


முறுமுறுத்தலாது வருத்தத்தின்‌ 
இருளுக்குள்‌ உங்களை மூழ்கச்‌ 
செய்யும்‌. துதியும்‌ ஸ்தோத்திரங்‌ 
களுமோ உங்களை தேவனுடைய 





சந்நிதிக்குள்‌ இழுத்துச்‌ செல்லும்‌. 


நன்றாக சிந்தித்துப்‌ பார்ப்பீர்களா 
யின்‌, ஆண்டவருக்கு ஸ்தோத்திர 
பலிகளைச்‌ செலுத்தக்கூடிய 
உகந்த நன்மைகள்‌ பல உங்கள்‌ 
வாழ்வில்‌ இருப்பதைக்‌ 
கண்டுகொள்வீர்கள்‌. ஆகையால்‌, 
பெலவீனமாய்‌ இருக்கும்‌ நிலை 
யிலும்‌ கர்த்தரைத்‌ துதியுங்கள்‌. 
ஏனெனில்‌, “நம்முடைய 
பெலவீனத்தில்‌ தேவனுடைய 
பெலன்‌ பூரணமாய்‌ விளங்கும்‌”. 
கர்த்தருக்குக்‌ காத்திருக்கின்ற 
வர்கள்‌ புதுபெலன்‌ அடைவார்கள்‌: 
என்ற வார்த்தையின்படி, 
கர்த்தருக்காக காத்திருக்கும்‌ 
அதேவேளை, கர்த்தரைத்‌ 
துதிக்கவும்‌ பழகுங்கள்‌. 


கிறிஸ்துவுக்குள்‌ பிரியமான தேவ 
பிள்ளைகளே! இந்நாள்வரை நாம்‌ 
ஆண்டவரை துதிக்கிற மக்களாக 
வாழ்ந்து வந்திருக்கலாம்‌. 
எனினும்‌, இனிமேலாவது 
அதிகமதிகமாக எல்லா நேரத்தி 
லும்‌ நம்‌ தேவனை துதிப்பவர்க 
ளாக நாம்‌ திகழ்வோமாக. 


நித்தியமான ஜவனைத்‌ தந்த 
தேவனின்‌ அளவற்ற அன்பிற்காக, 
வல்லமைக்காக, வாக்குமாறாத 
வசனத்திற்காக தேவனைத்‌ 
துதிப்போம்‌. நம்முடைய துதிக்கு 
அவர்‌ பாத்திரர்‌. நமது ஸ்தோத்திர 
பலியில்‌ அவர்‌ பிரியமாயிருப்பவர்‌. 
ஆதலால்‌, சந்தோஷமான நாளில்‌ 
மட்டுமல்ல, துன்பகரமான 
சூழ்நிலைகளிலும்‌ அவரைப்‌ 
புகழ்ந்து போற்றுவோம்‌. 


காத்தார்‌ தாமே உங்களை 


ஆசீர்வதிப்பாராக! 





அன்புடனும்‌ ஜெபத்துடனும்‌, 
சஞ்சிகை ஆசிரியர்‌. 





நீங்கள்‌ 


தனியாக 
நீங்கள்‌ 
தனிமையாய்‌ 
சோர்ந்துபோய்‌, 
பலவிதமான மனப்‌ 
பாரங்களினாலும்‌ 
கஷ்டங்களினாலும்‌ 
மேற்கொள்ளப்பட்டவர்களாய்‌ 





எங்கே செல்வது, எப்பக்கமும்‌ 
திரும்ப முடியவில்லையே என 





திகைத்துக்‌ கொண்டிருப்பீர்களானால்‌ 
ஜெபத்தினால்‌ நாங்கள்‌ உங்களுக்கு உதவிசெய்ய முடியும்‌. 


நங்கள்‌ அவ்விதமாக அங்கலாய்த்து நிற்கும்பொழுது உங்களுக்கு உதவிசெய்ய ஜெப ஊழியத்தையும்‌ 
ஆலோசனைக்‌ கடித ஊழியத்தையும்‌ சத்தியவசன ஊழியம்‌ நடத்தி வருகின்றது. உங்களுக்காக எமது 
அலுவலக ஊழியர்கள்‌ ஜெபிப்பார்கள்‌. ஒவ்வொரு மாதமும்‌ இரண்டாவது வெள்ளிக்கிழமை அலுவலகத்தில்‌ 
நடைபெறும்‌ ஜெபக்கூட்டத்தின்போதும்‌ நீங்கள்‌ தெரிவிக்கும்‌ ஜெபக்‌ குறிப்புகளுக்காக ஊழியர்களும்‌ 
பங்காளர்களும்‌ கருத்தாக ஜெபிப்பார்கள்‌. உங்கள்‌ பிரச்சனைகளுக்காக ஜெபிப்பதோடு, உங்களுக்கு 
வேதாகமத்தின்படியும்‌ ஆலோசனை கொடுக்கவும்‌ நாங்கள்‌ விரும்புகிறோம்‌. 


வேதாகமத்தைப்‌ பற்றிய அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது பற்றிய அல்லது திருமண, குடும்ப 
சம்பந்தமான, தனிப்பட்ட காரியங்களைப்‌ பற்றிய கேள்விகளுக்கு விடைகள்‌ தேவையாயிருந்தால்‌ 
அவற்றையும்‌ எங்களுக்குத்‌ தெரியப்படுத்தலாம்‌. நங்கள்‌ தெரியப்படுத்தும்‌ தனிப்பட்ட மற்றும்‌ குடும்ப 
காரியங்கள்‌ பாதுகாக்கப்படும்‌. எல்லாவற்றையும்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ மாத்திரம்‌ தெரியப்படுத்தி, 
அவற்றிற்கு வேதாகமம்‌ கூறும்‌ ஆலோசனைகளையும்‌ பதில்களையும்‌ தந்து உங்களை 
உற்சாகப்படுத்துவோம்‌. இதை இலவசமாக பாரத்தோடு செய்வதை எங்களது கடமையாகவும்‌ 
ஊழியமாகவும்‌ கருதுகின்றோம்‌. 


ஒருவர்‌ பாரத்தை ஒருவர்‌ சுமந்து, இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள்‌ 
(கலாத்தியர்‌ 6:12) 


வர்ணம்‌ தொலைக்காட சியில்‌... 


தினமும்‌ காலை 6.50 மனக்கு 


சத்தியவசனம்‌ வழங்கும்‌ 


அனுத்மைம்‌ தேவலுட ல 











படட அத aT 
P.O. Box 1012 
Colombo. 


ஆ 


நந்றோடருக்கும்‌ நல்‌ தே 


றர] மனிதருடைய 
வார்த்தைகளை நம்புவதே அ 
தேவன்‌ நம்முடன்‌ இலலை 
என்று கருதுவதோ 
கிறிஸ்தவர்களுக்கு அழகல்ல? 
தேவன்‌ எப்பொழுதும்‌ | 
்‌ நம்மோடிருக்கின்றார்‌. 
ண்ண ளை ற ண புண - னை 
இரவாகிவிட்டது ஆ 
என்பதற்காக, இயேசு _... 4 ணன ண வடி : எத 
எம்மைத்‌ தனியாக விட்டுச்‌ | தேவன்‌ எப்பொழுதும்‌ ..... 
சென்றுவிடூவதில்லை. ஹீ நம்முடனே கூட இருந்தாலும்‌, 
இருளிலும்‌ அவர்‌ } ௬, 1 சபை கூடிவருதலை நாம்‌ 
நம்முடனேயே இருப்பார்‌. நட எட்ட விட்டுவிடக்‌ 





